நூலகர்‌ நூல்‌ வல்லார்‌ 
LIBRARIAN: A SCHOLAR 


தமிழ்நாடு நூலக மாநாடு 
TAMILNADU LIBRARY CONFERENCE 
1993 





நூலகர்‌. நூல்வல்லோர்‌ 
LIBRARIAN : A SCHOLAR 


Seminar Papers 
| - Tamilnadu Library Conference 
University of Madras 
12-13, March 1993 


Editor 
M. MUTHUSWAMI 


Associate Editors 
R. Vengan 
K. Kathireson 


Madras University Library Staff Association 
University of Madras 
Madras - 600 005 


1993 


௫ Copy right: Madras University, Library Staff Association, 
University Buildings, Madras - 600 005. 


First Edition March 1893 


Price : Rs.50.00 US$ 5 £2 


ccc 


Computer typeset by K.R.B.E Printers, 10/1, First Main Road, 
Kasturba Nagar, Adyar, Madras - 600 020. 


UNIVERSITY:.OF: MADRAS 
as க ne E 

CHEPAUK “~~ MADRAS - 600 003 
Telex 41-6376 Phone Off 561074 Res 2350304 








S. SATHIKH No VC/M2/93/3720 
VICE-CHANCELLOR 


March 3, 1993 


FOREWORD 


It is indeed a commendable intiatwe on the part of our 
Univensity Library Staff to organise the First “Tamil Nadu Library 
Conference 1993" on 12th & 13th March 1993 at University of Madras 
with the theme of “Librarian: A Scholar’. 


The First Indian Union Education Minister Dr Abul Kalam Azad 
observed that "Inequalities could not be permanently eradicated 
unless there ts an equality of Educational achievement" To reach that 
target, it ts the duty of the Libraries and Librarians to make people 
read the nght type of books A Professional Librarian with a status 
equal to that of the Academic Staff and with a salary in keeping with 
ர்‌, was allowed to inttiate, freedom and responsibility and in this matter 
our Madras Unwersity was a pioneer in the Country and the First 
University Librarian DrSR Ranganathan assumed charge on 
4.11924 He has done a lot of field expenments in the University 
Library and many important Library professional decisions have been 
taken at the meeting held in our old Historic Senate Hall and having 
endowed to our University Rupees One Lakh in 1957 for instituting 
a Chair in Library Science, he has done a yeoman service to the 
Library professionals as well as for the Nation and thus became the 
"Father of Library Science of India" 


| am happy to foreword this book which contains useful articles 
from Eminent Professionals both in Tamil and English and 
congratulate the Organisers for this useful effort. 


(S. SATHIKH) 


“UNIVERSITY OF MADRAS 


UNIVERSITY BUILDINGS, 
CHEPAUK, 

TRIPLICANE PO. 
MADRAS - 600 005 


Phone Off 561055, 568778 
Ress 412481 
Telex No 41 6376 UNOM IN 
Dr.P GOVINDARAJULU, MSc PhD, 
FRES (Lond) F RSH (Eng) FIRST (Eng), 
FICS FTAS, FASI 


Registrar Dated March 3, 1993 
MESSAGE 


i am glad to know that Tamitnadu Library Conference will be 
held on 12.3.93 and 13.3.92. 


Further tt gives me a great pleasure to learn that there will be 
a Seminar on the Topics: "Librarians Role in Rural and High School 
Libraries", "Human Resources Development in handling advanced 
information technology in College, University Libraries” and 
“Development of Library Movement in Tamilnadu". 


| would like to state that the Seminar on the above Topics will 
be very useful to create awareness of the Library Movement and its 


importance to the Society as a backbone for the growth and 
advancement of vanous research activities 


REGISTRAR 
To 


Thiru M.Muthuswamy, M.A., B.Lib.Sc., 
Organising Secretary, 


Tami Nadu Library Conference 1993 
OR! Library 


University of Madras 
Manna Campus, Madras 600 005 


PREFACE 


"கற்றனைத்தூ றும்‌ அறிவும்‌ ஆற்றலும்‌" 


"Learning promotes (one’s) natural (innate) talent" is the motto 
of our Madras Unwersity which is the mother of the Universities of 
Tamilnadu as well as South India including Ceylon The instrument 
of education fell into three classes - the informal, formal and 
semt-formal 1e Home, School and Library. Library is an instrument 
of education and a well equipped library is the most valuable 
possession of any Nation 


Tamilnadu is the pioneer for the publie library movement and our 
illustrious "Father of Library Science in India" Dr SR. Ranganathan, 
our First and Foremost University Librarian has It the torch of 
professional learning inspired by his genus efforts for the 
professional achievement and upliftment, we the library professionals 
in our university have decided conduct the first ever “Tamilnadu 
Library Conference 1993" m our untversity with a seminar and its 
theme ts "Libranan : A Scholar" 


This book contains articles from Professional Eminents and 
Scholars and we are grateful to Thiru G Ranganathan, Director of 
Public Libraries who has encouraged us to publish this volume We 
are thankful to the contnbutors of articles, delegates, donars We owe 
a lot to our University Registrar Dr P. Govindarajulu for his assistance 
and guidance 


We are ever grateful to our respected Vice-Chancellor Dr. S 
Sathik who has permitted us to organise the conference with a 
seminar to boost the professional calibre who is also a ‘Fast reader’ 
of books and guardian of library professionals 


12 3 1993 M. MUTHUSWAMY 


University of Madras Editor 
Organising Secretary 


vi if 5 A 











SR: தனக்‌ MALT. FLA. 2 Lit. us 
oo ee 1892 - 27.9. 1972) | eae 
geese Ranganathan 


CONTENTS 


Foreward - Prof. S. Sathikh 
Message - Dr. P Govindarajulu 
Preface - M. Muthuswami 
Felicitations 


Keynote Address - Dr. S.V Chittibabu 


டாக்டர்‌ எஸ்‌.ஆர்‌. ரங்கநாதன்‌ சில நினைவுகள்‌ 

- இரா. முத்துக்குமாரசாமி 
வளமான வாழ்விற்கு நூலகங்கள்‌ 

- சிபி. வசிஸ்த்‌ 
பல்கலைக்‌ கழக நாலகர்களின்‌ சமூக நிலை 
- திருமதி CN. திலகவதி & திருமதி மனோரமாறுீீதாத்‌ 
ஆவணக்‌ காப்பகத்தில்‌ நூலகர்‌ பணி : ஓர்‌ ஆய்வு 

- மு. இராதேற்திரன்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பதிப்புத்‌ துறையின்‌ 
பணிப்பாங்கு - டாக்டர்‌ வ. ஜெயதேவன்‌ 
தமிழ்ச்‌ சுவடி. நூலகம்‌ 

- டாக்டர்‌ இ. சுந்தரமூர்த்தி 
நூலகரும்‌ நூல்‌ வல்லோராதல்‌ 

- க. கணேசன்‌ 


புத்தக சாலை 
- பாரதிதாசன்‌ 


புத்தக சாலையின்‌ பெருமை 
- முதுமொழி கு. கதிரேசன்‌ 


fii 


10. 
11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


19. 


21. 


திருக்குறளில்‌ “நூல்‌” 
Public Library System - A Requirement of the Feature 
- G. Ranganathan 


USIS Library Services in South india 
- MK. Jagadish 


Science and Technology Libraries Librarian 
- The Manager - R. Vengan 


Mass Communication and the Role of Rural Libraries 
- S. Palani & S. Ganesan 


information and Industrial Librarian 
- R. Subramanian 


Continuing Education for Libraries 
- A. Ravichandran 


Role of Rural Libraries in Tamil Nadu | 
- G. Dhanasekaran 


Librarianship - Today and Tomorrow 
- Mrs. Ally Sornam 


Aspects of Mackenzie Manuscripts 
- Dr. S. Soundarapandian 


The Social & Humanities Librarians of India 
Challenges and Responses in the 1990s. 
- Dr. Vedagiri Shanmugasundaram 


உங்கள்‌ நூலகர்‌ பா. கலியாணசுந்தரம்‌ 


- வே. சங்கரதாராயணன்‌ 


61 


67 


72 


111 


117 


124 


ix 
PRIVATE SECRETARY 


TO THE VICE-PRESIDENT OF INDIA 
NEW DELHI 


February 16, 1993 


MESSAGE 


The Vice-President of India is glad to know that First Tamil Nadu 
Library Conference, 1993 is going to be held on 12th and 13th March, 
1993 at University of Madras and there will be a Seminar in the 


Conference. 


The Vice-President sends his best wishes for the success of the 


Conference and the Seminar, 


(V. AYYASWAMY) 


M. VEERAPPA MOILY BANGALORE 360 001 
CHIEF MINISTER aes: 


MESSAGE 


| am immensly happy to learn that the Tamil Nadu Library 
Conference will be held in Madras on 12th and 13th of March, 1993. 


That 24 papers are going to be presented on the occasion by 
eminent professionals and Scholars on the theme "Librarian a Scholar” 


is the indication of an encouraging trend in the library movement. 


inculcation of reading habit will go a long way in the acquisition 


of knowledge and help mould the character of people. 


| wish the library conference all success. 


(M. VEERAPPA MOILY) 


Xi 


K. VIJAYA BHASKARA REDDY HYDERABAD 
CHIEF MINISTER ANDHRA PRADESH l 
DATE 4-3-1993 


MESSAGE 


| am glad to know that the First Tamil Nadu Library Conference 
1993 wil be held from 12th March, 1993 at Madras and a seminar 


on the theme “Librarian : A Scholar’, is bemg organised on that day. 


Librarians play an important role in making easily accessible 
various reading materials to people and help propogate reading habits 


in the people. 


| hope, the conference will address itself to the problems faced 


by Librarians and offer useful suggestions for further improvement of 


Library management. 


| wish the conference and the seminar all success. 


(K VIJAYA BHASKARA REDDY) 


a 


xii 


K. KARUNAKARAN THIRUVANANTHAPURAM 
KE 
CHIEF MINISTER, KERALA March 3, 1993 


MESSAGE 


. l am glad to learn that the First Tamilnadu Library Conference 
1993 is being held in the second week of March 1993. Considering 
the rapid developments that are taking place in the field of information 
technology. | feel that the deliberations of this Conference would be 
of tremendous value. | convey my hearty greetings and wish every 


success to the Conference. 


(K. KARUNAKARAN) 


xi 


LOK SABHA SECRETARIAT 
PARLIAMENT HOUSE, 
NEW DELHI-- 110 001 


2nd March, 1993 


MESSAGE 


| am glad to learn that the University of Madras is organising a 
Seminar on Librarian : A Scholar during the first Tamil Nadu Library 
Conference from 12 to 13 March, 1993 in Madras. 


"Library டி a growing organism" says one of the five principles of 
Library Science propounded by Dr. S.R. Ranganathan, the Father of 
Library Movement in India. True to this maxim, the conventional 
function of a library has been radically changed by the recent 
developments in information and communication technology. The 
libranan is no longer only a collector, a cataloguer, a keeper and a 
preserver of the storehouse of wisdom, he, with his learning, eruditon 
and extensive reading, has to perform the role of an information 
scientist. He has to keep himself abreast of the latest developments 
not only in the field of library science but also in the entire gamut of 
human knowledge contained in the reservoir of his library. Knowledge 
Is power and on acquiring it wth a wider perspective, the lbranan can 
give a scholarly touch to the services provided by him to his readers. 

It டி indeed a matter of great satisfaction that the Conference ts 
being held in Madras, a place where Dr. Ranganathan dedicated his 
whole life to leave a nch legacy endowng library science with a content 
and meaning that could meet the challenges of all times to come. 

| do hope that the Seminar will not only stimulate fresh thinking 
on the role, performance and ideals of a librarian but will also enlighten 
the new generation of young professionals and of course, the very 
many library users. 

| wish the Conference all success. 

(G.C. MALHOTRA) 
Director 
Parlament Library 


xiv 


FIRST .TAMIL NADU LIBRARY 
-, CONFERENCE - 12-3-1993 


Keynote Address 
by . 
Prof. Dr. S.V. Chittibabu, M.A. B.T. D.Litt 


BACKGROUND 


| am profoundly thankful to the organisers of this first Tamil Nadu 
Library Conference for தாத me an opportunity to give the Keynote 
Address to the delegates who have come from the different parts of 
our State to participate in this meet and share their thoughts and views 
in the Seminar to be held here tomorow. As Vice-Chairman of the 
newly established Tamil Nadu State Council for Higher Education | 
deem tt a pleasure and privilege to associate myself with this 
Conference, which | understand டி being held for the first time bringing 
together as many Scholar - Libranans of the State as possible and 
enabling them to discuss their role and responsibilities and the new 
Strategies that they would do well to adopt to fine-tune their 
performance in the context of the increasing importance of the valuable 
contributions made by the Library Movement both on the State and 
National levels. I heartily congratulate the Chairman and members of 
the Organising Committee for making this distinguished assemblage of 
specialists possible, for by so dong they have mobilised the hidden 
scholarly wealth of library resources of our State. | understand that the 
first All India Conference of Libranans met in Lahore way back in 1918. 
And the first step it suggested as a measure of reciprocity was 
compilation of a census of libraries in India with the ard and support 
of the Government of India. It ts interesting to note that it was in 1920 
that, thanks to the initative taken by the Hob’ble Mr. K. 
Venkatappayya, provision was made in the budget of the then Madras 
Presidency for Rs.20,000 for the purpose of encouraging public libraries. 
This may be regarded as the humble beginning of a Library Movement 
in Madras. This Madras University of ours came to have a library 
building of ts own in 1926, thanks to the efforts of the then Vice- 
Chancellor and a few distinguished public men of the City of Madras 


T 


* Vice Charman, Tamilnadu State Council f i i 
ee nell for Higher Education, 


XV 


besides the illustrious celebrity Mr. S.R. Ranganathan himself, who was 
then the Chief Librarian. The concept of "Rural Library Service” was the 
brainchild of Mr. S.R. Ranganathan, who ıt was, that expounded its 
potentiality for the uplift of the masses by offering what he called “a 
subtle but pleasant mixture of amusement and instruction”. 


For furthering the cause of the hbrary movement the Madras 
Library Association was set up in 1928. While appealing for support to 
this Association, Mr. A. Ramaswami Mudaliar had this significant 
observation to make : 


“Libraries by imparting adult education in its wider sense enabled 
the average graduate of an indian University to cultivate a sense of 
culture and taste for knowledge”. f 


Mrs. Mc dougall, Principal of Women’s Christan College, speaking 
of the "Library Movement and Women’s Education” in 1930 pleaded 
that in the matter of benefiting by the fibrary movement there was no 
reason for discrimination between men and women. Quoting Cicero, 
she said, "studies nounshed our youth, delight our old age and add 
a glory to our happiness and offer a refuge and consolation in our 


sorrows". 


ROLE OF LIBRARIES IN EDUCATION 

With his characteristic verve and enthusiasm, insight and vision, 
Mr. S.R. Ranganathan, ıt was, who, after ஜாத an excellent exposition 
on the role of informal and semiformal instrument of education ever 
since the days of Plato deplored the inertia that thwarted the attempts 
of Madras to fall in line wth the other countries of the world. His 
descnption of inertia that plagued the people runs thus : 

"This demon ıs a clever Kamarupi. This veritable Proteus takes 
different shapes on different occasions. it appears as a snob, scoffing 
at library-publicity as vulgar; it appears as a cynic trying to trace ali 
public service to some ultenor personal motive, it appears as a 
misanthrope cursing that we deserve nothing that is good; ம்‌ appears 
now as jealousy and now as benumbing philasophy’. 

Years rolled by and it was only in 1948 when Mr. T.S. 
Avinashilingam Chettiar was Minister for Education, the Madras Public 
Libraries Act was passed which inaugurated, so to speak, a new era 
in which Local Library Authonties would function in coordinated 
manner, with the State Government contnbuting to the Library Fund 
a sum equal to the amount realised by the collection of library cess. 


The Library Act having been put on the Statute Book, money was 


XVI 


collected by way of cess. In the initial stages the Local Library 
Authorities had to face some teething problems such as lack of suitable 
buildings and suitable books. Things started improving with the passage 
of time. The Libranes Act administration was first made part of the 
routine work of the Director of Public instruction. But later in the 
seventies a separate Directorate of Public Libraries came to be set up 
and this, | should say, was a turning point m as much it helped, nay, 
even accelarated the growth of the Library Movement in our State. In 
1956 itself Local Library Authorities were given the green signal to go 
ahead with the project called ‘Library on Wheels’ as part of ther 
programme of expansion of library service. A scheme for a ‘Lending 
Service’ was operationalised under which "house delivery of books" was 
arranged in 1959. it was but fittmg that Madras which ts rightly 
regarded as a pioneer டி spreading the reading habit through a 
well-organised hbrary movement should locate its Central Library in an 
imposing building of its own on Mount Road, with an interesting 
collection of as many as 50000 books, with ample facilities for readers 
in search of information or intellectual diversion. 


RAPID STRIDES OF DEVELOPMENT IN TAMIL NADU 


In the last two decades there has been notable progress of the 
hbrary movement in the State, motivated as it has been by Dr. Anna’s 
dictum viz. "For the development of the nation each and every house 
should have a library”. It ıs heartening to note that the present 
Department of Public Libraries administers an efficient Public Library 
Service extending throughout the State with special reference to rural 
areas. An outlay of Rs.1134 lakhs has been allotted for this Department 
in the Budget Estimate for 1992-93. The Connemara Public Library, 
Madras serves as the State Central Library and ıt also serves as one 
of the four National Depositores, receiving free of cost one copy of 
Books, Periodicals and Newspapers in all the Indian languages including 
Engish published in India. Further it ts equipped with an impressive 
spectrum of technological aids lke T.V. cum V.C.R, Computers, 
Reprographic machines, etc. As on 1.3.1992 the Connemara Library has 
4.55 lakh books and is used by 6.85 lakhs of readers. It receives 3611 
Periodicals and 240 Newspapers free of cost. There are at present 21 


xvii 


Libraries. 1649 free sites for libraries have been obtained Thanks to 
the vigorous enrolment dnves undertaken by the authorities the total 
membership has increased to 20.27 lakhs. For meeting basic 
requirements of the libraries donations to the tune of Rs.150 lakhs have 
been collected from the public. Part- time libraries have been opened 
in villages which have each a population of about 5000. Even donations 
in terms of dailies, periodicals and books have also been secured for 
strengthening the usefulness of public libranes. 4050 patrons have 
contributed each a donation of Rs.1000 towards interest-yielding 
investments for the benefit of hbraries in need of more books and 
periodicals. Under what ts called the "Minimum Building Programme” 
more libraries have come to own their buildings with government grants 
each of Rs.2 lakhs for a building. Library Improvement Conferences 
have been organised periodically in the districts. 8 Libraries have been 
adopted by Banks or Industral houses. Above all an Insitute of Library 
Science has been set up in the Directorate of Public Libraries in Madras 
for imparting training for untrained Grade Ill Lbrarans and also for 
conducting Refresher/Ortentation Courses for Grades |, | & IN 


Librarians every year. 
AN ACTION PLAN FOR LIBRARY MODERNISATION 


The concept of modern librarianship in India got a sound footing 
and earned professiona! recognition only after independence. Still if our 
libraries are really to make the grade, certain universally acceptable 
norms need to be adopted. i 
1. Our libraries should in the first instance become user-friendly. As 

Mr. Paul Nauta, Generaf Secretary, International Federation of 

Library Associations (IFLA) says, “It டீ high time the tndian librarian 

thought less of himself and more of the visitor, the reader. The 

earlier the better for a nation engaged in pushing through its 
literacy campaign. 

2, in technical terms Indian libraries should tell the readers about 
all the hterature available on the subject of his mterest, from 
where ம்‌ would be obtained, and get it for him, i he asks for it. 
This apart, the library should be in a position to provide the reader 
photocopies of the material. 

3. The library should act as the cultural, educational and social 
centre of the society it serves. This means owning or having access 
to the full gamut of the audio- wsual medium besides the good 
old book. To do this, a modern library must have computerised 
bibhography and computer terminals linked to the national and 


ய்‌ 


even international network for easy exchange of information. It 
may charge for the service rendered, if found necessary. 


4. Librarians should tackle such nitty-gritty things as timings for 
libraries, their off-day and mobile libraries. Even serious things as 
reader surveys should be done. The librarian should be a promoter 
of the reading habit among children and adults in the catchment 
areas. In fact he should give a thrust to the literacy campaign 
using the library resources. 


5. In the case of a library with limited resources, say, in a small town 
or district it should buy Jess of books and spend more on going 
high-tech, for a terminal linked to the national computer library 
network. A FAX machine and such other devices open up a 
window to the whole world of information. Of course all this 
would require certain infrastructure. 


6. While the library staff should become reader- onented and 
reader-fnendly they should not be left far behind lest the 
competence of service should suffer. It should be borne in mind 
that a hbrary staff whose interests are ensured do certainly render 
a high quality of service to the readers. 

7. In india the GNP being Rs.350000 crores and the average per 
capita income being Rs.5000 the maximum expenditure of the 
libranes is below 4% of the total revenues of the country as a 
whole. Unless a minimum 6.25 percent of the total revenue of 
the State ts spent by way of library grant, the library service would 
be only substandard. It has become obviously that while the 
stupendous mass illiteracy of the people ts sought to be eradicated 
adequate budgetary grants will have to be raised to the standard 
level. 

8. The publishers should offer special concessional rates of prices for 
libraries, 25% less than the published prices, #f necessary, by 
sacrificing part of ther profits. 


UNIVERSITY LIBRARIES AND LIBRARIANS 


A universtty ts rightly described as a community where scholars 
and teachers are the head, students are the body and library its heart. 
For the efficient functioning of the university, community, the heart 
must be strong. Thomas Carlyle was not exaggerating when he 
described a “true university as a library of books". Sir Charles Robertson, 
an English Vice-Chancellor once observed, "if he were a dictator, he 
would reduce the time devoted to lectures to a third of that usually 


occupied by then and insist on the students spending three hours every 
day in the library’. 


Training in higher branches of learning and research ts mainly a 
question of learning how to use the tools and if the library tools are 
not there how can the student leam to use them? Any tampering with 
the hbrary budget in the form of economics or cuts will be tampering 
with the ife and purpose of the university or college. 


The staff of the library who are it arms have to be possessed of 
rather special qualities. The semor library staff should possess a general 
knowledge of all the mam branches of study in the university. They 
must have a wide acquaintance of the broad groupings of books and 
documents relating to each branch of knowledge. They should also be 
trained in the basics of computer programming so that the books and 
documents which are computensed can be traced and identified 
speedily for the user. The library staff m general should cultivate those 
human qualities which will make the library a pleasant storehouse of 
knowledge which the student user may regard as his home away from 
home. The University Grants Commission has rightly laid creasing 
emphasis on library work by each individual scholar. With decreasing 
accent on lectures and teaching, as in Oxford and Cambridge the 
student should be made to spend more time sn the hbrary This way 
the uneducational practice of the student depending on notes dictated 
by the teacher or on bazaar scribs can be put an end to. 


India has now a large infrastructure of higher education consisting 
of 189 universities and 7121 colleges with an enralment of 44,25,000 
students and having 2,62,000 teachers whereas there were 18 
universities only before 1947. Each university has a library attached but 
its size vanes m terms of staff, budget, collection, services, etc. In 
recent years there has been severe financial crisis in universities. Hence 
gaps are developing in the collections. Funds are diverted to periodicals 
at the cost of book collection. This is an unhealthy sign for scholarship 
and teaching programmes. 

It டி understood that 67% of the Unrversity Libranes are being 
headed by the university librarians; 13% by deputy libranans and 8% 
by the assistant librarians. 52% of the top positions in the university 
libraries are vacant. This ts a sad reflection on the attitude of 
authorities, Filling up of the above positions should be grven high 
prionty by the authontes. 

The reasonable norm for a university library should be 6.5% to 
10% of the University budget, as suggested by the Kothari Commission. 


Most university libranes fall below this norm. This position must be 
improved as expeditiously as possible. 


Not all universities have atleast 25000 volumes. 31% of them 
have even less than this number. Only 3% libraries have collections 
exceeding 5 lakhs. Not a single one has hit one million. 


More than 95% of the libraries provide reference service. 
Reprographic service is available m 80% of them. Only 15% of them 


have microfilming facility. Only 2% of them have some of thei 
Operations computerised. 


INFLIBNET (information and Library Network) is a major project 
of the University Grants Commission to be implemented during the 
Eighth Five Year Plan Period. This ts a most welcome service benefiting 
the university institutions and R&D complexes. Its major aim is to 
modernize the operations of libranes and information centres in the 
country using computer and information technologies. 


Conclusion 


There டீ no gainsaying that unwersity libraries play a crucial role 
in the educational process. They have to cope wth the burgeoning 
number of users and with users from a wde variety of areas. There 
is unfortunately a severe constraint on our resources. So we need 
sustainable fibrarianship. That டி to say, the ability to sustain with 
reduced resources, by adopting innovative practices, leading to 
economies of different kinds. Innovate ideas must be given 
encouragement. Opportunities should be provided to both professionals 
and other staff members to enable them to put forward new ideas. 
! hope that your Seminar will do some critical thinking and come up 
with such suggestions as would give the needed boost and thrust to 
the optimal functioning of our university libranes. | assure you that the 
Tamil Nadu State Council for Higher Education would be glad to extend 
its support and guidance to the university libraries which have a pivotal 
role to play for maintenance of standards of higher education. 


References: 


The Hindu Speaks - On Libraries, 1992. 

University News: Special Issue on University Libranes - 1992. 
Policy Note on Education, Government of Tamil Nadu, 1992. 
University Libraries and Libraries in india: P.B. Mangla, 1992. 
Higher Education and Role of Libranes m India: Arun Kumar, 1992. 


ae SSS 


டாக்டர்‌ எஸ்‌.ஆர்‌. ரங்கநாதன்‌. 
சில நினைவுகள்‌ 
இரா முததுக்குமாரசாமி, எம்‌.ஏ, பிலிப்‌ 


இநதிய நூலகத்தந்தை எனப்‌ போற்றப்பெறும்‌ டாக்டர்‌ 
எஸ்‌.ஆர்‌ ரங்கநாதன்‌ அவர்கள்‌ உலகிற்குத்‌ தமிழகம்‌ தந்த 
கொடையாகும்‌. உலக நூலக இயல்‌ பரப்பில்‌ இன்று இந்தியாவிற்கு 
மதிப்புக்குரிய இடபம்‌ இருக்கிறது என்றால்‌ அதற்குக்‌ காரணம்‌ 
இவரே இவர்‌ மட்டும்‌ தோன்றியிராவிடில்‌ இந்திய நூலகங்கள்‌ 
மற்ற நாட்டு நரலகங்களைப்‌ போலவே மேலை நாட்டு முவி 
டெசிமல்‌ முறையையே கையாண்டிருக்கும்‌ இன்றும்‌ இந்தியாவில்‌ 
பல நூலகங்கள்‌ இதைக்‌ கையாண்டாலும்‌ டாகடர்‌ எஸ்‌ ஆர்‌ ஆர்‌. 
கண்டுபிடித்த கோலன்‌ பகுப்புமுறைக்குத்‌ தனி இடம்‌ உள்ளதை 
யாராலும்‌ மறகக முடியாது 

தஞ்சை மாவட்டத்தில்‌ சைவத்திற்குப்‌ பெருமை தேடித்தந்த 
நால்வர்‌ பெருமககளுள்‌ முதல்வரான திருஞானசம்பந்தப்‌ பெருமான்‌ 
தோன்றி உமையம்மையின்‌ திருமுலைப்பாலுண்டு தோடுடைய 
செவியன்‌” என்ற திருப்பதிகத்தைப்‌ பாடிய சீர்காழித்திருத்தலத்தில்‌ 
தோன்றியவர்‌ டாக்டர்‌ எஸ்‌.ஆர்‌ ஆர்‌ 

ஒரு கணிதப்பேராசிரியராக வரவேண்டுமென்று அத்‌ துறையில்‌ 
சிறப்பான முயறசி எடுதது சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ 
கணிதவியல  விரிவுரையாளராகச்‌ சேர்ந்தவர்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழக நூலகத்தின்‌ நாலகராகப்‌ பொறுப்பேற்றபோது 
அவர்‌ துறையே மாறியது. கணிதமேதை ராமானுஜத்தைப்‌ பின்‌ பற்றி 
ஒரு கணிதமேதையாக உருவாக வேண்டியவர்‌ நாலக இயல்‌ 
மேதையாக உருவானது நூலகத்துறை செய்த பெரும்பேறேயாகும்‌! 

சென்னைப்‌ பல்கலைக்கமழகத்தின்‌ நூலகராக லண்டன்‌ 
மாநகருக்குச்‌ சென்ற எஸ்‌.ஆர்‌.ஆர்‌. நூலகப்‌ பயிற்சி பெற்ற போது 
பொது நூலகப்‌ பணியை உன்னிப்பாகக்‌ கவனித்து வந்தார்‌. 





* மேலாண்மை இயக்குநர்‌, சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ சுழகம்‌, 
சென்னை - GOO 018. 


பல்கலைக்‌ கழக நூலகப்‌ பணியை வாழ்க்கை நடத்தப்‌ பொருள்‌ 
தரும்‌ பணியாக ஏற்றுக்‌ கொண்டாலும்‌ பொதுமக்கள்‌ நூலகப்‌ 
பணியைத்‌ தம்‌ வாழ்நாட்‌ பணியாக எடுத்துக்‌ கொண்டார்‌. 


பயிற்சி முடிந்து தமிழகம்‌ திரும்பியதும்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்கழக நூலகராகப்‌ பணியாற்றிக்‌ கொண்டே தமிழகத்தில்‌ 
நூலக உணர்வ பெருகவும்‌ பொதுமக்கள்‌ நூலகம்‌ உருவாகவும்‌ 
பாடுபடலானார்‌. அதன்பொருட்டே சென்னை நூலகச்‌ சங்கத்தை 
(Madras Library Association) உருவாக்கினார்‌ 


தமிழ்‌ நாட்டில்‌ பொதுநூலக இயக்கம்‌ முறையாக 
மலரவேண்டுமானால்‌ பொதுநூலகச்‌ சட்டம்‌ அரசுவழி 
நிறைவேற்றப்பட வேண்டும்‌ என்று முயன்றார்‌ இதற்கிடையில்‌ 
நாடு விடுதலை பெற்றது. தனியாகப்‌ பிரிந்த சென்னை 
மாகாணத்தின்‌ சட்டசபையில்‌ சென்னை பொதுநூலகச்‌ சட்டம்‌” 


நிறைவேற முழுமுதற்‌ காரணமாக இருந்தவர்‌ அவரே. 


அவம்‌ கடும்‌ உழைப்பால்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழக நூலகம்‌ 
எழும்பூர்‌ மியூசியம்‌ பகுதியிலிருந்து சென்னைக்‌ கடற்கரைக்கு 
மாறியது புது நூலகக்‌ கட்டிடம்‌ உருவாக அவர்‌ கடுமையாக 
உழைத்தார்‌ இன்றுள்ள நூலகக்‌ கட்டிடம்‌ அவர்‌ 
நேரடிப்பார்வையில்‌ உருவானதாகும்‌ அது உருப்பெற்ற காலத்தில்‌ 
எஸ்‌ ஆர்‌ ஆர்‌. திருவல்லிக்கேணியில்‌ குடியிருந்தார்‌. காலையில்‌ 
எழுந்தவுடன்‌ பொடிநடையாகக்‌ கட்டிடம்‌ எழுப்பும்‌ பணியை 
மேற்பார்வையிடச்‌ செல்வார்‌. தலைமைச்‌ கொத்தனாரைக்‌ 
காலையிலே வரச்‌ சொல்லி அன்று என்னென்ன செய்ய 
வேண்டுமென்பதை முழுவதும்‌ விளக்குவார்‌. முன்‌ நாள்‌ நடந்த 
வேலையை மேற்பார்வையிட்டு ஒப்புதல்‌ அளிப்பார்‌. மேலை 
நாடுகளில்‌ நாலகங்கள்‌ எப்படி இருந்தனவோ அந்த 
அமைப்பிலேயே கட்டிடத்தை உருவாக்கினார்‌. 

கட்டிடத்தின்‌ ஒவ்வோர்‌ அமைப்பி வும்‌ தனிக்கவனம்‌ 
செலுத்தினார்‌ வாயில்‌ சன்னல்‌, கதவு, சன்னல்‌ கம்பி, தனம்‌, 
வெளிச்சத்திற்கு வட்ட வட்ட சன்னல்கள்‌, மேலை நாடுகளிலிருந்து 
வண்ணவண்ணக்‌ கண்ணாடிகள்‌ எல்லாமே அவரே தேர்ந்தெடுத்து 
அமைததார்‌. புத்தகம்‌ அடுக்க நான்குமாடிக்கும்‌ சீ மிருந்து மேல்வரை 
ஒரே உயர்ந்த அமைப்‌ பு; மேசைகள்‌, வசதியாக உட்கார 
நாற்காலிகள்‌, புத்தகம்‌ வெளியே கொடுக்க, வசதியாக வழங்க 
மேசைகள்‌ எல்லாமே அவர்‌ சொன்னபடியே அமைக்கப்பெற்றன. 


3 


_ நூலகக்‌ கட்டிடப்‌ பணிநடந்து, அதில்‌ நூலகம்‌ குடியேறியது 
எஸ்‌.ஆர்‌.ஆர்‌. நூலக இயல்‌ பற்றி வகைவகையான நூல்கள்‌ எழுத 
முற்பட்டார்‌ புத்தகங்களைப்‌ பகுக்க இந்திய அறிவை 
அடிப்படையாகக்‌ கொண்டு கோலன்‌ பகுப்புமுறை வகைப்‌ 
படுத்தப்பட்ட பட்டியல்‌ முறை (Classified Catalogue Code} நூலக 
ஆட்சியியல்‌ என முப்பதுக்கும்‌ மேற்பட்டதுறைகளில்‌ புதிய 
நூல்கள்‌ படைத்தார்‌. 

நூலக இயல்‌ வளர்ச்சிக்கு ஐந்து அடிப்படை விதிகளை 
வகுத்தார்‌ "Five Laws of Library Science" என எல்லோராலும்‌ அவை 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டன. அத்துடன்‌ நூலக வளர்ச்சியில்‌ 
அவருக்கிருந்த தெலைநோக்குத்‌ திட்டமும்‌ உலகுக்குத்‌ தெரிய 
வந்தது 
7. புத்தகங்கள்‌ பயன்பெறுதற்கே 
ஓவ்வொரு நூலுக்கும்‌ வாசகர்‌ 
ஓவ்வொரு வாசகருக்கும்‌ நூல்கள்‌ 


வாசகர்‌ காலத்தை ஓம்புக. 


Ww A WY N 


நூலகம்‌ வளரும்‌ அமைப்பு 
இந்த ஐந்து விதிகளும்‌ நரலகருக்கெ இயற்றப்‌ 
பெற்றதாயினும்‌ நூலக உணர்வைப்‌ பொது மக்களிடையே 
பரப்புவதற்கும்‌ இவை பயன்பட்டன 

நூலகத்திற்கு வரும்‌ புத்தகங்களைப்‌ பொதுமக்கள்‌ பயன்‌ படுத்த 
என்னவெல்லாம்‌. செய்ய வேண்டுமோ அவற்றை நூலகர்கள்‌ 
பொறுப்பாகச்‌ செய்ய வேண்டும்‌. நூல்கள்‌ கிழிந்து விடுமென்றோ 
அல்லது காணாமற்போய்‌ விடுமென்றோ பூட்டி வைக்கக்‌ கூடாது. 
அவை பயன்‌ பெறுவதற்காகவே உள்ளன. 


நூலகத்தில்‌ பல வகையான தலைப்புகளில்‌ பல்வேறு 
பொருள்களில்‌ நூல்கள்‌ இருக்கும்‌. நூலகத்திலுள்ள நூல்களுக்கு 
ஏற்ற வாசகர்களைத்‌ தேடிப்பிடிக்க வேண்டியது நூலகர்‌ கடமை, 
இந்த நூல்களைப்‌ படிக்க ஆளே இல்லையென்று நூல்களை 
மூலையில்‌ கட்டிவைத்து விடக்கூடாது. நூலகத்தில்‌ உள்ள 
நூல்களை வாசகர்களின்‌ கவனத்திற்குக்‌ கொண்டுவர என்னென்ன 
செய்ய முடியுமோ அதை நூலகர்கள்‌ செய்ய வேண்டும்‌. 

நூலகத்திற்கு வரும்‌ வாசகர்கள்‌ பலவகையான நூல்களைத்‌ 
தேடிவருவர்‌ அந்நூல்கள்‌ தரலகத்தில்‌ இருந்தாலும்‌ வேறு 


4 


எங்கிருந்தாலும்‌ தேடிப்பிடித்து அவருக்குப்‌ படிக்கக்‌ கொடுத்தால்‌ 
அதுவே நூலகர்‌ செய்யும்‌ பேருதவியாகும்‌ 
நூலகத்திற்கு வரும்‌ வாசகர்களின்‌ நேரத்தைப்‌ பொன்போல்‌ 
கூடியவிரைவில்‌ அவருக்குத்‌ தேவையான செய்திகளை 
சேகரித்துக்‌ கொடுக்க வேண்டியது நூலகரின்‌ பொ றுப்பாகும்‌. 


நூலகம்‌ என்பது நூல்கள்‌ எண்ணிக்கையிலும்‌ சரி, இடத்தின்‌ 
பரப்பளவிலும்‌ சரி - வரும்‌ வாகர்களின்‌ எண்ணிக்கையி லும்‌ சரி 
எல்லாவற்றிலும்‌ பெருகிக்கொண்டேயிருக்கும்‌. இதைக்‌ கருத்தில்‌ 
கொண்டே நாலகத்தின்‌ வளர்ச்சியில்‌ திட்டமிட வேண்டும்‌ 


உலக முழுவதுக்குமுள்ள நூலக இயக்கத்துக்கு இந்த ஐந்து 
விதிகளும்‌ பொருந்தும்‌. இவற்றைப்பற்றி விரிவாக ஒரு நூல்‌ 
எஸ்‌ ஆர்‌ ஆர்‌ எழுதியுள்ளார்‌. 


எஸ்‌.ஆர்‌.ஆர்‌ முற்சியால்‌ தமிழ்நாடு பொ து நூலகச்‌ சட்டம்‌ 
நிறைவேற்றப்‌ பெற்றது. இந்தியாவில்‌ முதன்முதலாகப்‌ பொ து 
gress சட்டம்‌ நிறைவேற்றியது தமிழ்நாடுதான்‌ இதற்கு 
முழுக்காரணம்‌, எஸ்‌ஆர்‌ அரே! இதன்‌ பயனாய்‌ இன்று 
தமிழ்நாட்டில்‌ பொது நூலக இயக்கம்‌ பிற மாநிலங்களுக்கு 
T ஈட்டும்‌ வகையில்‌ சிறப்பாக இயங்கி வருகிற து. முழுநேரப்‌ 
பொது நூலகத்துறை இயக்குநரின்‌ பொறுப்பில்‌ மாநிலப்‌ 
பொதுநூலகமாக சென்னை கன்னிமாரா நூலகமும்‌, 15 மாவட்ட 
மைய நூலகங்களும்‌ 1600க்கும்‌ மேற்பட்ட கிளை நூலகங்களும்‌ 
நல்லமுறையில்‌ இயங்கிவருகின்றன. 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக தூலகத்திலிருந்து ஒய்வு பெற்ற 
டாக்டர்‌ எஸ்‌ ஆர்‌.ஆர்‌. வாரணாசிப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ சிறிது 
காலம்‌ பணியாற்றிய பின்‌ டெல்லிப்‌ பல்கலைக்‌ கழக நூலகவியல்‌ 
பேராசிரியர்‌ பொறுப்பை ஏற்றார்‌. அவர்‌ 


படிப்பை ஏற்படுத்தித்‌ தக்க நூலகர்களை உருவாக்கினார்‌. 
டெல்லிவரை சென்று அசிரியப்‌ பணி ்றியதன்‌ பயனாக 
ஆயிரக்கணக்கான நரலகர்கள்‌ உருவாகி இன்று இந்தியா 


சென்னையிலிருக்கும்போதே 

அவருடைய 
உலகமுழுவதும்‌ பரவியது. நாலக 
கருத்தரங்குகளிலும்‌ கலந்துகொள்ள வெளிநா 
சென்றார்‌. 


புகழ்‌ 
மாநாடுகளிலும்‌ 
டுகளுக்குப்‌ பலமுறை 


5 


அவருடைய நூலகப்‌ பணியைப்‌ பாராட்டி தில்லிப்‌ 
பல்கலைக்கழகம்‌ டி.லிட்‌ பட்டம்‌ வழங்கியது. இந்திய அரசு 'பத்ம 
ஸ்ரீ' விருதை வழங்கியது. எல்லாவற்றுக்கும்‌ மேலாக நூலகவியல்‌ 
தேசியப்‌ பேராசிரியராக (Nationat Professor in Library Science) 
டாக்டர்‌ எஸ்‌.ஆர்‌.ஆர்‌. நியமிக்கப்‌ பெற்றார்‌ இத்திட்டத்தின்கீழ்‌ 
அவர்‌ இருந்த இடத்தில்‌ இருந்து ஆய்வு செய்யவும்‌ இரண்டு 
டாக்டர்‌ பட்ட ஆய்வாளர்களை நெறிப்படுத்தவும்‌ வகை 
செய்யப்பட்டது. மறையும்வரை இப்பொறுப்பில்‌ அவர்‌ இருந்தார்‌. 

தில்லிப்‌ பல்கலைக்‌ கழகத்திலிருந்து ஓய்வுபெற்ற பின்‌, தம்‌ 
வாழ்நாளின்‌ இறுதிப்‌ பகுதியைப்‌ பெங்களூரில்‌ செலவிட முடிவு 
செய்தார்‌. தம்‌ துணைவியார்‌ சாரதா அம்மையாருடன்‌ அங்கு 
குடியேறினார்‌ அவர்‌ தம்‌ ஒரே மகன்‌ திரு. யோகீஸ்வரன்‌ 
ஜெர்மனியில்‌ குடியேறிவிட்டார்‌. 


இந்தியப்‌ பல்கலைக்கழக மானியக்‌ குழு நூலகஇயல்‌ பகுதித்‌ 
தலைவராக இருந்து தில்லிக்கு அடிக்கடி. செல்வார்‌. இந்திய 
நூகைஇயல்‌ மாநாடுகளில்‌ அடிக்கடி கலந்து கொள்வார்‌. 
வெளிநாடுகட்கும்‌ செல்வார்‌. சென்னைக்கும்‌ அடிக்கடி வருவார்‌. 
சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்துவார்‌ 7960 முதல்‌ 70 வரை சென்னை 
prasi சங்கத்தின்‌ தலைமைப்‌ பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டு 
சென்னை நூலகர்களை ஊக்கப்படுத்தினார்‌. தமிழக அரசு நூலகக்‌ 
குழுவில்‌ உறுப்பினராக இருந்தார்‌. சென்னையில்‌ மீண்டும்‌ நூலக 
உணர்வு தலைகாக்க உதவினார்‌ 

1970க்குப்‌ பின்‌ உடல்நிலை தளர்வு ஏற்பட்டது நுலகஇயல்‌ 
மேல்கல்விக்கு உதவும்‌ 'டாக்குமென்டேசன்‌ ரிசர்ச்‌ டிரெயினிங்‌ 
சென்டர்‌” அவரால்‌ பெங்களூரில்‌ தோற்றுவிக்கப்பெற்றது. 
ஆண்டுதோறும்‌ பல மாணவர்களை உருவாக்கினார்‌. அகவை 
முதிர்ந்த நிலையிலும்‌ படுக்கையில்‌ படுத்துக்‌ கொண்டே 
மாணவர்களுக்குப்‌ பாடம்‌ நடத்தினார்‌. நாலக இதழ்களில்‌ 
ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை 1920 முதல்‌ இ றுதிவரை 
எழுதினார்‌. இறுதியில்‌ அவரே நூலக இயல்‌ இதழ்‌ ஒன்றை 
நடத்தினார்‌. ஏறத்தாழ அறுபதாண்டுகளுக்கு மேல்‌ நூலகஇயல்‌ 
சிந்தனையாகவே வாழ்ந்தவர்‌ அவர்‌. 

வாழ்க்கையில்‌ மிக எளிமையாக வாழ்ந்தவர்‌ டாக்டர்‌ 
எஸ்‌ ஆர்‌.ஆர்‌. மெல்லிய பட்டுவகையாலான ஜிப்பாவும்‌ வேட்டியும்‌ 
குளிர்‌ நாடுகளுக்குப்‌ போனால்‌ தடித்த கோட்டும்‌ - இவையே அவர்‌ 
ஆடை! வெளிநாடுகளுக்குச்‌ சென்றாலும்‌, வெளியூர்களுக்குச்‌ 
சென்றாலும்‌ ஒரு பட்டுத்‌ துணியில்‌ மாற்று உடை ஒரு செட்‌ 


6 


வைத்து முடிச்சுப்‌ போட்டு கைத்தடியுடன்‌ வைத்திருப்பார்‌. 
வெளிநாடுகளில்‌ எத்தனை நாட்கள்‌ தங்கினாலும்‌ பெட்டி எடுத்துக்‌ 
கொண்டு செல்லமாட்டார்‌ கேட்டால்‌ மாற்றுடை ஒரு செட்‌ 
போதுமே, எங்கு சென்றாலும்‌ துணியைச்‌ சலவை செய்து ஒரு மணி 
நேரத்தில்‌ கொடுத்துவிடுவார்கள்‌. பிறகு ஏன்‌ நிறைய உடை? என்று 
கேட்பார்‌ 


உணவிலும்‌ சுருக்கமே. காலையில்‌ ஒரு கோப்பை பால்‌. பகல்‌ 
77 மணிக்கு ஒரு கோப்பை தயிர்‌ சோறு. மாலையிலும்‌ இரவிலும்‌ 
பால்‌. இது அவர்‌ கடைசியாக 25 ஆண்டுகள்‌ உண்ட உணவுப்‌ 
பழக்கம்‌. இடையில்‌ வேறு எதுவும்‌ உண்ண மாட்டார்‌ 


உறங்கும்‌ நேரம்‌ தவிர மற்ற எல்லா நேரமும்‌ வேலை 
பார்ப்பார்‌. நண்பர்களுக்குத்‌ தாமே கைப்படக்‌ கடிதம்‌ எழுதுவார்‌. 
அஞ்சலட்டையில்‌ முப்பது வரிகளுக்கு மேல்‌ பொடியாக 
எழுதுவார்‌. வருகிற கடிதங்களுக்கு அன்றே பதில்‌ எழுதிவிடுவார்‌. 


சென்னை, காசி, டெல்லி ஆகிய இடங்களில்‌ பணியாற்றிய 
காலங்களில்‌ மாலை நேரங்களில்‌ வால்மீகி இராமாயணம்‌ படித்து 
நண்பர்களுக்கு விளக்கிச்‌ சொற்பொழிவாற்றுவார்‌. இதுவே 
அவருக்குப்‌ பிடித்த பொழுதுபோக்கும்‌ மாற்று வேலையும்‌ ஆகும்‌. 


அவர்‌ தாமும்‌ உழைப்பார்‌. பிறரையும்‌ உழைக்கச்‌ செய்வார்‌. 
கடு மையாக உழைப்பவர்களை ஊக்கப்படுத்திப்‌ புதிய பதவிகளில்‌ 
அமர்த்துவார்‌ நாடு முழுவதும்‌ நூலகச்‌ சங்கங்கள்‌ உருவாகக்‌ 
காரணமாயிருந்தார்‌. ஒவ்வொரு மாநிலத்திலும்‌ நூலகச்‌ சட்டம்‌ 
நிறைவேற உதவினார்‌. இந்திய நூலகச்‌ சட்டம்‌ ஒன்று நாடு 
முழுவதுக்கும்‌ பொதுவாக உருவாக்க முயன்றார்‌. அவர்‌ மூயற்சி 
நிறைவேறாது போயிற்று 


வெற்றிக்கு அரசும்‌ மக்களும்‌ ஒருங்கிணைந்து பாடுபடுதலே நாலக 
நாதன்‌ அவர்களுக்குச்‌ 


வளமான வாழ்விற்கு நூலகங்கள்‌ 
சியி. வசிஸ்த்‌' 


நூலகங்களின்‌ வளர்ச்சியில்‌ 1992-ஆம்‌ ஆண்டு என்பது 
போற்றத்‌ தகுந்தவற்றில்‌ ஒன்றாகும்‌. கடவுளின்‌ அருள்‌ பெற்ற 
பக்தனைப்‌ போல்‌, நூலக உலகம்‌ மத்திய, மாநில அரசுகளின்‌ 
பார்வையில்‌ வளர்ச்சியடைவதற்கான வழிமுறைகளை நோக்கி 
மெல்ல நகருகின்றது. அதில்‌ குறிப்பிடத்தக்க ஒன்று நாட்டில்‌ 10 
லட்சம்‌ நூலகங்கள்‌ அமைப்பதற்கான திட்டத்தை வகுத்து 
உடனடியாகப்‌ பாராளுமன்றத்தில்‌ ஒப்புதல்‌ பெறுவதாகும்‌. 
நூலகங்கள்‌ பெருகினால்‌ மட்டும்‌ போதாது அதன்‌ பலன்‌ 
எல்லோரையும்‌ சென்றடைகின்றதா என்பதும்‌ முக்கியம்‌ 
நகர்ப்புறங்களில்‌ நூலகங்களின்‌ தரமும்‌ அதன்‌ பயனும்‌ மக்களைச்‌ 
சென்றடைந்தாலும்‌ கிராமங்களில்‌ அதன்‌ தாக்கம்‌ இன்னும்‌ 
உணரப்படவில்லை. அதைப்‌ போலவே சிறுவர்களுக்கு அதனை 
உபயோகிக்கும்‌ வழி முறைகளும்‌ அதனால்‌ ஏற்படும்‌ பயன்களும்‌ 
இன்னும்‌ முழுதாக உணர்த்தப்படவில்லை. இந்த இரண்டு பிரிவும்‌ 
நூலகங்களின்‌ வளர்ச்சியில்‌ முக்கியமாக கவனிக்கப்பட்டாக 
வேண்டும்‌. 
ஊரக நூலக மற்றும்‌ சமூகவள மையம்‌ (RLCRC) 

இம்மையத்தின்‌ தேவையைப்‌ பல்வேறு வகையான அரசு 
மற்றும்‌ அரசு சார்பற்ற நிறுவனங்கள்‌ தேசிய மற்றும்‌ சர்வதேச 
அளவில்‌ உணர ஆரரம்பித்திருக்கின்றன. இந்தத்‌ தகவல்‌, வளர்ச்சி 
வேகத்தை  துரிதப்படுத்தவும்‌ காட்டப்படுகின்ற கவனத்தை 
அதிகரிக்கவும்‌ உதவுகின்றன. ஆகையால்‌ நூலக மற்றும்‌ தகவல்‌ 
பணியில்‌ உள்ள அதிகாரிகள்‌ தங்களின்‌ பங்கையும்‌ 
முயற்சிகளையும்‌ மறு மதிப்பீடு செய்வது அத்தியாவசியமாகின்றது. 
நாளுக்கு நாள்‌ வளர்ந்து வரும்‌ தகவல்‌ சேகரிப்பவர்களின்‌ 
வேகத்துக்கு ஈடு கொடுக்க நூலக பணியாளர்கள்‌ தங்களை, 
பயிற்சிக்குத்‌ தயார்‌ படுத்திக்‌ கொள்வதும்‌ இதுவரை தாங்கள்‌ ஊரக 
தகவல்‌ மையத்தின்‌ மீது வைத்திருந்த எண்ணங்களை மாற்று 





* தலைவர்‌, இந்திய நூலகச்‌ சங்கம்‌, புது தில்லி. 


8 


கோணத்தில்‌ சிந்திப்பதும்‌ அவசியமாகின்றது நூலக மற்றும்‌ 
தகவல்‌ அதிகாரிகளை உற்சாகப்படுத்த காமென்வெல்த்‌ நாலகக்‌ 
கூட்டமைப்பு மையம்‌ தொடர்பாகப்‌ பல கருத்தரங்கங்களை நடத்தி 
வருகின்றது அத்தகைய கருத்தரங்கு ஒன்று புது தில்லியில்‌ கடந்த 
ஆகஸ்ட்‌ கடைசி வாரத்தில்‌ இந்திய நூலகக்‌ கூட்டமைப்பு ALA) 
சார்பில்‌ ஏறபாடு செய்யப்பட்டிருந்தது. அத்தகைய கருத்தரங்கின்‌ 
வாயிலாக ஊரக சமுதாய வள மையம்‌; என்ற தலைப்பில்‌ வளரும்‌ 


நாடுகளுக்கு வழி காட்டியாக ஒரு நூல்‌ வெளியிடப்பட்டுள்ள து 


கடந்த 40 ஆண்டுகளில்‌, தற்பொழுது அரசாங்கம்‌ ஆரம்பக்‌ 
கல்விக்கு வசதிகளை ஏற்படுததும்‌ வண்ணம்‌ பல திட்டங்களை 
கடைபிடித்து வருகினறது கட்டாயக்‌ கல்வி திட்டங்கள்‌ 
இப்பொழுது பல மாநிலங்களில்‌ அமுல்படுத்தப்படுவதோடு வயது 
வந்தோர்‌ கலவித்‌ திட்டமும்‌ மிகப்‌ பெரிய அளவில்‌ 
செயல்படுத்தப்படுகின்றன. ஆயினும்‌ அதே நேரத்தில்‌ இம்மக்கள்‌ ள்‌ 
பள்ளி கலவிக்குப்‌ பின்‌, தொடர்ந்து படிக்கும பழக்கத்தை 
கடைப்பிடிப்பதற்கான வழி வகைகள்‌ செய்து தர வேண்டியது 
அத்தியாவசியமாகின்றது இக்கல்வி வெறும்‌ எழுத்தறிவோடு 
மட்டுமன்றி தங்களது எதிர்காலப்‌ பொருளாதார வாழ்க்கையை 
மேம்படுத்திட கொளவதறகு உறுதுணையாக இருக்க வேண்டும்‌ 
தறபொழுது நம்மிடையே காணப்படாத படிக்கும்‌ பழக்கத்தை 
அதிகப்படுத்த நன்கு பராமரிககப்படட நூலகத்தை ஒவ்வொரு தனி 
மனிதனும்‌ பயன்படுத்தும்‌ அளவிற்குச்‌ சீர்‌ செய்ய வேண்டும்‌ 
இத்தகைய வசதிகள்‌ நம்முடைய ஊரக மக்களுக்குச்‌ செய்து 
தரப்படுகின்ற நாள்‌ வரை அவர்களின்‌ கல்விக்காகச்‌ செலவு 
செய்யப்படுகின்ற பணம்‌ எந்த வகையிலும்‌ பலனளிக்காது நல்ல 
வாய்ப்புகளைப்‌ படித்த மக்களுக்கு ஏற்படுத்தித்‌ தருகின்ற இடங்கள்‌ 
நூலகஙகளே! ஆகையால்‌ ஊரக மக்களுக்காக அருகாமையில்‌ 
தூலகம்‌ என்கின்ற திட்டத்தை அரசு அறிவித்திருப்பது குறித்து 
பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்‌ 


கடந்த 81092 அன்று முதல்‌ முதலாக நடைபெற்ற முதன்‌ 
மந்திரிகளின்‌ ஊரக வளர்சசிக்‌ கருத்தரங்கை தொடங்கி வைத்துப்‌ 
பேசுகையில்‌ பாரதப்‌ பிரதமர்‌ திரு. பி.வி. நரசிம்மராவ்‌ அவர்கள்‌ 
ஊரக வளர்ச்சியில்‌ தனி கவனம்‌ செலுத்துமாறு கேட்டுக்‌ 
கொண்டார்‌. மற்ற எந்த திட்டத்தை காட்டிலும்‌ ஊரக வளர்ச்சி மிக 
முக்கியமான திட்டம்‌ என்று கூறினார்‌ ஊரக மேம்பாட்டுத்‌ 
திட்டங்களை வகுக்கையில்‌ ஊரக வளர்ச்சிக்கென ஒரு குறிப்பிட்ட 


9 


தொகையை நிதிநிலை அறிக்கையில்‌ ஒதுக்க வேண்டும்‌ இத்தொகை 
ஊரக மக்களின்‌ அறிவுத்‌ தேவைக்குப்‌ பயன்‌ படுத்தப்பட வேண்டும்‌ 
என்று வலியுறுத்தினா£. எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில்‌ உள்ள 
முப்பதாயிரம்‌ கோடி ரூபாயில்‌ ஆறு முதல்‌ எட்டு சதவிகிதம்‌ வரை 
ஊரக நூலக மற்றும்‌ சமூகவள மையத்தின்‌ பராமரிப்புக்கென 
ஒதுக்க வேண்டும்‌ இது தவிர விவசாயம்‌, சுகாதாரம்‌, கல்வி, 
நல்வாழ்வுத்துறை அமைச்சகங்கள்‌ கூட்டாக இம்மையங்களின்‌ 
மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்குமேயானால்‌ அவர்களுடைய பொது 
திட்டங்கள்‌ நிறைவு பெறுவது எளிதாகும்‌ இம்மையங்கள்‌ நாலக 
வசதிகள்‌ தருவதோடு அன்றி ஊரக மேம்பாட்டிற்கும்‌ உதவுகின்றன. 
இம்மையங்களின்‌ முக்கிய நோக்கம்‌ யாதெனில்‌ இத்திட்டங்கள்‌ 
மூலம்‌ பயன்பெறும்‌ அனைவரும்‌ இத்திட்டங்களுக்கு 
உதவவேண்டும்‌ என்பதேயாகும்‌. ஊரக மக்களுக்கு அத்தியாவசிய 
அறிவு மற்றும்‌ புதிய தொழில்‌ நுட்பங்கள்‌ பற்றிய தகவல்கள்‌ தக்க 
நேரத்தில்‌ கிடைக்கப்‌ பெற வேண்டும்‌. இம்மக்களுககான கல்வி 
மற்‌ தம்‌ தகவல்கள்‌ அம்மக்களின்‌ மேம்பாட்டுத்‌ திட்டங்களோடு 
ஓ ங்கே கிடைக்க வேண்டும்‌ எத்தகைய வளர்ச்சித்‌ திட்டங்களும்‌ 
யாருக்காக வகுக்கப்பட்டதோ அவர்கள்‌ புரிந்து கொள்ளவோ, 
பாராட்டவோ பங்கெடுத்துக்‌ கொள்ளவோ இயலாத நிலையில்‌ 
வெற்றி பெறுவது கடினம்‌ ஊரக நூலக மற்றும்‌ சமுதாய வள 
மையங்களின்‌ சலுகைகள்‌, அத்தியாவசியமான அடித்தளமாக 
மக்களின்‌ வாழக்கை தரத்தை உயர்த்துவதற்குப்‌ பயன்படும்‌ 
என்பதில்‌ எவ்வித ஐயமுமில்லை "நுலக மற்றும்‌ தகவல்‌ 
வகைகளின்‌ தேசீயக்‌ கொள்கை குழு”, அறிக்கையில்‌ ஊரக மற்றும்‌ 
கிராம நூலகங்களுக்கு இந்த அரசு முக்கியத்துவம்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என வலியுறுத்தியுள்ளது. செயல்‌ திட்டங்களை 
வகுப்பதற்கு என அமைக்கப்பட்ட குழுவின்‌ மீதான தனது 
கருத்தைக்‌ கூறுகையில்‌, தேசீய கொள்கை குழு 2001-ஆம்‌ 
ஆண்டுக்குள்‌ ஊரக நூலகங்கள்‌ ஏற்படுத்தப்பட வேண்டும்‌ என 
வலியுறுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசுத்‌ துறைகள்‌, சுகாதாரம்‌, 
குடும்பக்கட்டுப்பாடு, சமூக நலம்‌, கல்வி, தகவல்‌ ஒலிபரப்புத்‌ துறை 
அமைச்சகங்கள்‌, தேசிய எழுத்தறிவு நிறுவனம்‌ மற்றும்‌ மாவட்ட 
கல்வி மற்றும்‌ பயிற்சித்துறை ஆகியன கூட்டாகத்‌ தங்களது நிதி 
வளங்களை ஒனறு சேர்த்து வட்டார சமூக நூலகங்களை ஏற்படுத்த 
வேண்டும்‌. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம்‌ வருகிற 
எட்டாவது ஐந்தாண்டு கால திட்டத்தில்‌ ஒவ்வொரு 
பஞ்சாயத்துக்கும்‌ ஒரு சமூக நல மையம்‌ என்ற திட்டத்தை 


2 


10 


அறிவித்துள்ளது. இத்தகைய மையங்களுக்கு நூலக வசதிகளை 
ஏற்படுத்தி தருவதற்கு கலாச்சார மற்றும்‌ ஊரக வளர்ச்சித்‌ துறை 
உறுதியளித்துள்ளது. நம்முடைய ஊரகப்‌ பள்ளிகள்‌ எவையும்‌ 
நூலக வசதிகள்‌ இல்லாத காரணத்தினால்‌ அத்தகைய பள்ளிகள்‌ 
ஊரக நூலக மற்றும்‌ சமூக நலமையங்களோடு தொர்பு வைத்திருக்க 
வேண்டும்‌. இம்மையங்கள்‌ வயது வந்தோர்‌ கல்வியிலும்‌ நன்கு உதவ 
முடியும்‌ 


1991-அம்‌ ஆண்டு நடைபெற்ற மக்கள்‌ தொகைக்‌ 
கணக்கெடுப்பில்‌ எழுத்தறிவற்றோரின்‌ சதவிகிதம்‌ 33.6 என 
உள்ளது இதில்‌ 15-35 வயதுக்குட்பட்ட எழுத்தறிவற்றோரின்‌ 
சதவிகிதம்‌ 112 கோடி. இவற்றில்‌ எழுபது லட்சம்‌ பேர்‌ மார்ச்‌ 
92-க்குள்‌ எழுத்தறிவு பெறுவார்‌ என எதிர்பார்க்கப்படுகிறது. 
வருகிற எட்டாவது ஐந்தாண்டுத்‌ திட்டத்தில்‌ மீதமுள்ள 105 கோடி 
பேர்களை எழுத்தறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்குத்‌ 
தள்ளப்பட்டுள்ளோம்‌. இத்தகைய மிகப்‌ பெரிய எழுத்தறிவு 
திட்டத்திற்குப்‌ பரவலான நூலகத்‌ திட்டங்கள்‌ தேவைப்படுகின்றன. 
இதற்கு அறசு மற்றும்‌ அரசு சார்பற்ற நிறுவனங்களின்‌ ஒத்துழைப்பு 
மற்றும்‌ ஈடுபாடும்‌ அவசரமான அவசியமாகின்ற து மக்கள்‌ 
மேம்பாடு மற்றும்‌ வளர்ச்சியில்‌ ஈடுபாடு உள்ள கொடை 
வள்ளல்களின்‌ உதவியை மற்றும்‌ பொதுத்‌ தொண்டில்‌ ஈடுபாடு 
கொண்டோரின்‌ பணியை அரசுகள்‌ நல்ல முறையில்‌ பயன்‌ படுத்திக்‌ 
கொண்டால்‌ குறியிட்ட இலக்கை நிச்சயம்‌ அடையலாம்‌. 1988-ல்‌ 
ஆரம்பிக்கப்பட்ட தேசீய எழுத்தறிவிப்பு பணி மற்றும்‌ நாடு 
முழுவதும்‌ பரவலாகத்‌ தொடங்கப்‌ பெற்ற 32,000 "ஐன்‌ சிக்ஷா" 
நிலையங்கள்‌ மற்றும்‌ எழுத்தறிவிப்பில்‌ பொது நல இயக்கங்கள்‌ 
காட்டி வரும்‌ ஈடுபாடு ஆகியவை முன்னேற்றத்தின்‌ நல்ல 
அறிகுறிகளாகும்‌ முன்னாள்‌ ஜம்மு காஷ்மீர்‌ மாநில ஆளுநர்‌ திரு, 
ஜக்மோகன்‌ கூறியது போல ற்கும்‌ நாடே முன்னேறும்‌” 
என்பதற்கேற்ப நாம்‌ ஒவ்வொருவரும்‌ எழுத்தறிவிப்பு பணியில்‌ 
ஈடுபட்டு, நாம்‌ மட்டுமல்ல நமது நாட்டையும்‌ இருபத்தோறாம்‌ 
நூற்றாண்டை நோக்கிச்‌ சற்று வேகமாகவே அழைத்து செல்வோம்‌. 
சிறுவர்‌ நாலகங்கள்‌ : 

இந்தியாவை சிறுவர்‌ இலக்கியத்தின்‌ பெட்டகம்‌ என்‌ து 
வர்ணிக்கலாம்‌. சி அவர்களை இத்‌ தனை நூ ற்றாண்டுகளாகக்‌ 
கவர்ந்த பஞ்சதந்திர மற்றும்‌ கீதா உபதேச கதைகள்‌ மிகச்‌ சிறந்த 
உதாரணமாகும்‌ குழந்தைகளை மகிழ்விக்கும்‌ புத்தகங்கள்‌, 


11 


அவர்களைச்‌ சென்றடைவதில்‌ எநதவிதமான தடையும்‌ இருக்கக்‌ 
கூடாது பரோடாவின்‌ மத்திய நூலகத்தில்‌ மகாராஜா மூன்றாவது 
சயாஜிராவ்‌ கெய்க்வாட்‌ அவர்களின ஆதரவினால்‌ 
குழந்தைகளுக்கென தனிப்பகுதி ஒதுக்கப்பட்டது இராஜஸ்தான்‌ 
மற்‌ றும்‌ ரூர்கி பல்கலைக்‌ கழகங்களும்‌ தங்கள து மத்திய நூலகத்தில்‌ 
இத்தகைய தனிப்‌ பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது டில்லி பொது 
நூலகத்திலும்‌, கல்கத்தா தேசிய நூலகத்திலும்‌ உள்ள சிறுவர்‌ 
பகுதி Boyd பிரசித்தி பெற்றது 'மன்மோகன்பால்‌ புஸ்தகாலய' 
மற்றும்‌ சிறுவர்‌ புததக அறக்கட்டளை; நூலகமும்‌ சிறுவர்‌ 
கூட்டத்தைச்‌ கவர்ந்துள்ளன இதைப்‌ போல அங்கும்‌ இங்குமாக 
ஓரிரு முயற்சிகள்‌ நடைபெற்ற வண்ணம்‌ உள்ளன சிறுவர்‌ 
நூலகங்களின்‌ இத்தகைய நிலையே சிறுவர்‌ புத்தக அறக்கட்டளை 
(CBT) மற்றும்‌ குழந்தை எழுத்தாளர்களின்‌ கூட்டமைப்பு (AWIC) 
போன்ற அமைப்புகளை ஏற்படுத்த குழந்தை இலக்கிய மேதை 
சங்கர்‌ அவர்களைத்‌ தூண்டியது மேற்கூறிய இந்த அமைப்பு 
டிலலி, உத்திரப்பிரதேசம்‌, குஜராத்‌ மற்றும்‌ மகாராஷ்டிர 
மாநிலங்களில்‌ ஐம்பதுக்கும்‌ மேற்பட்ட குழந்தைகளுக்கான 
நூலகங்களை நடத்தி வருகிறது இந்த அபைபு தற்பொழுது தனது 
புதிய திட்டத்தின கீழ்‌ குடிசைப்‌ பகுதி மற்றும்‌ உள்ளடங்கிய 
ஊரகப்‌ பகுதிகளை பராமரிக்கின்றது இத்தகைய திட்டங்கள்‌ 
பொதுநல தொண்டர்களின்‌ உதவியுடன்‌ அவரவர்‌ 
இல்லங்களிலேயே நூலகங்கள்‌ போல்‌ செயல்பட்டு வருகின்ற து. 
இந்த அமைப்பின்‌ (AWIC) இத்தகைய முயற்சிகள்‌ 
பாராட்டுக்குரியது 


பள்ளி நூலகங்கள்‌ 

அகில இந்தியக்‌ கல்வி கணக்கெடுப்பின்படி (தேசீயக்‌ கல்வி 
ஆராயச்சி மற்றும்‌ பயிற்சிகுமு; (NCERT) நடத்தியது 
அங்கீகரிக்கப்பட்ட பல்வேறு நிலையில்‌ உள்ள குல்‌ 
நிறுவனங்களின்‌ மொத்த எண்ணிக்கை 2,44,996 இதில்‌ 2,00,149 
பள்ளிகள்‌ (8206%) கிராமப்புறங்களிலும்‌, 44,847 பள்ளிகள்‌ 
(17.04%) நகர்ப்புறங்களிலும்‌ உள்ளது. இத்தனை பள்ளிகளில்‌, 
பாதிக்கும்‌ சற்று குறைவான, அதாவது (41 08%) பள்ளிகளில்‌ 
மட்டுமே அரசு கணக்குப்படி நூலகங்கள்‌ அமைந்துள்ளன இந்த 
கணக்கிலும்‌ 29.05 சதவிகித பள்ளிகளில்‌ மட்டுமே நூலகங்கள்‌ 
என்று நம்பும்‌ அளவிற்குச்‌ செயல்படுகின்றன; மற்றவை பெயருக்கு 
மட்டுமே நூலகங்கள்‌ நகர்ப்புற பள்ளிகளின்‌ எண்ணிக்கை 


12 


கிராமப்புறங்களை விடக்‌ குறைவாக இருந்தாலும்‌ நூலக வசதிகளை 
பொறுத்தவரையில்‌ 58828 சதவிகிதம்‌ என்று முன்னனியில்‌ 
உள்ளது 80 சதவிகித பள்ளிகளைக்‌ கொண்டிருந்தும்‌ கிராமங்களில்‌ 
நூலக வசதிகள்‌ 38.72 சதவிகிதம்‌ மட்டுமே. பல்வேறு நிலை 
பள்ளிகளின்‌ நூலக விவரங்கள்‌. 


ஆரமப்ப்பள்ளி . 1,47,699 - 32 41% 
நடுநிலைப்‌ பள்ளி - 54, 052 - 59 61% 
உயர்‌ பள்ளி - 31,144 - 94 05% 
உயர்நிலைப்‌ பள்ளி - 9,101 - 95 75% 


மேலே கணக்குப்படி ஆரம்ப நிலைப்‌ பள்ளிகளில்‌ நூலக 
வசதிகள்‌ எவ்வளவு குறைவாக உள்ளது என்பது தெளிவாகின்றது. 
வளருகின்ற பருவத்தில்‌, கற்க வேண்டிய பருவத்தில்‌ இத்தகைய 
பஞ்சம்‌ நிலவுமேயானால்‌ இந்தியாவின்‌ வருங்காலத்‌ தூண்களின்‌ 
அஸ்திவாரம்‌ மிகவும்‌ பலவீனமாக இருக்கும்‌ அனைத்து நிலைப்‌ 
பள்ளிகளையும்‌ கூட்டி கழிக்கும்‌ பொழுது நூலக வசதிகள்‌ உள்ள 
பள்ளிகளில்‌ 93,279 (62.8%) உள்ள நூல்களைப்‌ பார்க்கும்‌ 
பொழுது ஓவ்வொரு பள்ளியிலும்‌ உள்ள நூல்களின்‌ எண்ணிக்கை 
நூறுக்கும்‌ குறைவானதே. பெரும்பாலும்‌ 1,28,519 பள்ளிகளில்‌ 
(87.01%) உள்ள நூல்களின்‌ எண்ணிக்கை 250க்கும்‌ குறைவே. 
ஆயிரம்‌ புத்தகங்கள்‌ மற்‌ அம்‌ அதற்குமேல்‌ என்று எல்லைக்கோடு 
போட்டால்‌, லட்சக்கணக்கான பள்ளிகளில்‌ 2,788 பள்ளிகள்‌ 


இத்தகைய புள்ளி விவரங்கள்‌ நமக்கு, உணர்த்‌ துவதை விட 
அதிகமாக அதிர்ச்சி அளிக்கின்றன. இவ்வா று இயங்கும்‌ 
நூலகங்களில்‌ நிர்வாகம்‌ எப்படி உள்ளது என்று பாப்போம்‌. 
மொத்தம்‌ உள்ள 1,47,699 ஆரம்ப நிலைப்‌ பள்ளி நூலகங்களில்‌ 
1,25,679 நூலகங்கள்‌ அந்தப்‌ பள்ளிகளின்‌ ஏதாவதொரு 
ஆசிரியரின்‌ நிர்வாகத்தின்‌ கீ ழ்‌ விடப்பட்டுள்ளது. இவர்களுக்கு 
மாணவர்களைக்‌ கவனிப்பதற்கே நேரம்‌ இல்லை; இப்படிப்பட்ட 
பகுதி நேர நூலகர்கள்‌ காலையில்‌ நூலகத்தை திறந்து பின்‌ 
மாலையில்‌ பூட்டுபவர்களாகத்‌ தான்‌ இருப்பார்கள்‌ இவற்றில்‌ 838 
மட்டும்‌ முழுநேர நூலகரின்‌ பணியினால்‌ நூலகமாக இயங்குகிறது. 
பள்ளிகளின்‌ உயர்மட்ட குழுவில்‌ க்கும்‌ உயர்ந்தவர்கள்‌ இநத 
நிலையைப்‌ பற்றி சிந்தித்து ஆராய்ந்து நூலகம்‌ என்றால்‌ நூலகர்‌ 


13 


என்று ஒருவா இருக்க வேண்டும்‌ என்ற முடிவுக்கு 
வந்தார்களேயானால்‌, குழந்தைகள்‌ சொன்னதைத்‌ திருப்பிச்‌ 
சொல்லும்‌ கிளிப்பிளளை என்ற நிலையிலிருந்து அறிவுப்‌ பசியைப்‌ 
போக்கிகொள்ள இரைதேடும்‌ சிங்கமாக மாறலாம்‌ இத்தகைய ஒரு 
முயற்சியில்‌ குழந்தைகளைச்‌ சரியானபடி வழி நடத்தி 
அவர்களுக்கும்‌ நூலகங்களுக்கும்‌ நூலகளுக்கும்‌ உள்ள 
இடைவெளியை ஒரு நூலகரால்‌ மட்டுமே குறைக்க இயலும்‌ 
இனிமேலாவது ஒவ்வொரு பள்ளி நூலகத்திலும்‌ இரண்டு முழு 
நேர ஊழியர்களாகவது (ஒரு நூலகர்‌, உதவியாளர்‌) இருக்கும்படி 
பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌ திறந்தமுறை நூலகமாயிருநதால்‌, 
இந்த இருவர்‌ கூடப்போதாது அனால்‌ நூலகத்திலுள்ள நூல்கள்‌ 
முழுவதும்‌ சரியான சிறந்தமுறையில்‌ பயன்‌ படுத்தப்பட 
வேண்டுமானால்‌, திறந்தமுறை நூலகமுறையே சிறந்ததாகும்‌ 


ஆரம்ப நிலையிலேயே உயர்தரமான கல்வியை அளிக்க 
வேண்டும என்ற நோக்கத்தோடு நாடு முழுவதும்‌ துவக்கப்பட்ட 275 
நவோதயா பள்ளிகளில, மார்ச்‌ 31-1991 மூடிய சுமர்‌ 65,000 
குழந்தைகள்‌ சேர்க்கப்பட்ளெளார்கள்‌ இத்தகைய கல்வி 
நிறுவனங்களில்‌ நூலகங்களின்‌ நிலை போற்றும்படி இருக்கும 
என்ற நம்பிக்கை உள்ளது இதனைப்‌ பற்றிய கணக்கெடுப்பு 
இன்னும்‌ கிடைக்காததால இதற்கு மேல்‌ கூற இயலவில்லை தேசிய 
புத்தக அறக்கட்டளை (NBT) நாடு முழுவதும்‌ உள்ள ஆரம்ப 
பள்ளிகளுக்கு ஒரே மாதிரியான ஆனால்‌ அத்தனை துறைகளையும்‌ 
ஒருங்கிணைக்கும்‌ வகையில்‌ ஒரு நூற்பட்டியல்‌ தயாரித்து 
கரும்பலகைத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ (08) வழங்க உள்ளது மற்றும்‌ 
தேசிய புத்தக அறக்கட்டளையின்‌, 'நேரு பால்‌ புஸ்தகாலய" மற்றும்‌ 
"ஆதன்‌ பிரதான்‌" போன்ற சிறுவர்‌ நால்கள்‌ சம்பந்தப்பட்ட 
திட்டங்களும்‌ நடைபெற்ற வண்ணம்‌ உள்ளது இத்தகைய 
செய்திகள்‌ ஓரளவு நம்பிக்கையூட்டுகின்றன இனிமேல்‌ பள்ளி 
நூலகங்களில்‌ கீழ்கண்டவாறு நூலகர்கள்‌ நியமிக்கப்பட 
வேண்டும்‌. 


ஆரம்பப்‌ பள்ளி - நூலகர்‌ (துணை ஆசிரியர்‌ நிலை ) - 7 
நூலக உதவியாளர்‌ -1 
நடுநிலைப்‌ பள்ளி - நூலகர்‌ (TGT Grade) -1 


நூலக உதவியாளர்‌ -1 


14 


உயர்‌ பள்ளி - நூலகர்‌ (TGT Grade) - 
நூலக உதவியாளர்‌ - 
உயர்நிலைப்‌ பள்ளி - உயர்நிலை நூலகர்‌ (PGT Grade) - 
துணை நூலகர்‌ (TGT Grade) - 
நூலக உதவியாளர்‌ - 


bey லஷ beg oy 


ஊரக நூலக மற்றும்‌ சமுதாயவள மையம்‌ மற்றும்‌ பள்ளி நூலக 
இணைப்பின்‌ அவசியம்‌ 

மத்திய, மாநில அரசுகள்‌ கிராமப்புற மேம்பாட்டிற்கு போடும்‌ 
திட்டங்களை, ஊரக நுலக மற்றும்‌ சமுதாய வள மையத்தோடு 
(RLCRC) இணைந்து நிறைவேற்றினால்‌ திட்டங்கள்‌ செயலாக 
மாறுவது சற்று விரைவாகவும்‌ எளிதாகவும்‌ நடைபெறும்‌ 
அதைப்போல்‌ RLCRC மையங்களை மாவட்ட நாலக 
அமைப்புகளோடு (DL) இணைப்பதும்‌ அவசியமாகும்‌ ஏனெனில்‌ 
மாவட்ட நரலக அமைப்புகள்‌ தகர மற்றும்‌ கிராமப்புற பொ து 
தூலகங்களைத்‌ தன்‌ நேரடிப்‌ பார்வையில்‌ வைத்துள்ளது இதனால்‌ 
அரசுத்‌ திட்டங்கள்‌ (RLCRC) மற்றும்‌ (DLS) அமைப்புகளோடு 
இணையும்போது பொது மக்களின்‌ பரவலான ஈடுபாடு ஏற்பட 
வாய்ப்புள்ளது அதாவது எழுத்தறிவுத்‌ திட்டம்‌ வெற்றிபெற்றால்‌ 
நாலகங்களின்‌ பயன்‌ அதிகரிக்கும்‌. அதன்மூலம்‌ மக்களின்‌ 
விழிப்புணர்வு சமுதாய மற்றும்‌ பொது நலவாழ்வில்‌ உள்ள குறை 
நிறைகளை உணர இயலும்‌ இதன்‌ மூலம்‌ ஒவ்வொரு குடி மகனும்‌ 
தன்‌ கடமையை உணர்ந்து செயல்படுவான்‌ இது பின்னர்‌ 
ஒட்டுமொத்தமான வளர்ச்சியில்‌ முடியும்‌. எழுத்தறிவிப்பில்‌ 
காட்டப்படும்‌ வேகம்‌ சிறுவர்‌ கல்வி மற்றும்‌ ஆரம்ப பள்ளி 
நூலகங்களிலும்‌ காட்டப்படுமேயானால்‌ நாட்டின்‌ வளச்சி 
வேகமாக மட்டுமல்லாது அடித்தளமும்‌ பலமாக அமையும்‌ 

நவீன இந்தியாவை உருவாக்க, நம்‌ குழந்தைகளின்‌ 
உற்சாகத்திற்கு உரமிடும்‌ வகையில்‌ ஊரகப்பள்ளி, மற்றும்‌ சிறார்‌ 
நூலகங்கள்‌ பெருக்கத்‌ திட்டம்‌ செம்மையாகச்‌ செயல்படுத்தப்பட 
வேண்டும்‌. 


"படிப்பாளிக்குப்‌ பயனுள்ள நூல்‌” 


பல்கலைக்‌ கழக நூலகர்களின்‌ சமூகநிலை 


திருமதி C.N. திலகவதி - 
திருமதி மனோரமா ஸ்ரீநாத்‌ - 


நூலகங்கள்‌, திட்டமிட்ட சமூக அமைப்பின்‌ ஒரு அங்கமாக 
விளங்கியபோதிலும்‌, அச்சமூகத்தாலேயே அலட்சியப்படுத்தப்‌ 
பட்டு, கிழ்நிலைக்குத்‌ தள்ளப்பட்ட ஒன்றாகும்‌ நூலகர்களின்‌ 
மதிப்பினை உயர்த்துவதற்குப்‌ பல கருத்தரங்குகளும்‌, கூட்டங்களும்‌ 
நடைபெற்றபோதிலும்‌, நடைமுறையில்‌, நூலகர்களின்‌ சமூக 
மதிப்பில்‌ எதிர்பார்த்த அளவிற்கு ஏற்றம்‌ ஏதும்‌ ஏற்படவில்லை. 
மேலும்‌, நூலகர்களின்‌ மதிப்பு, அறிவு ஆகியவை ஆற்றல்‌ மிக்க 
சமூகத்தில்‌ சிறிது சிறிதாகத்‌ தாழ்ந்து கொண்டே வருகின்றன என்ற 
அச்சம்‌ ஏற்பட்டுள்ளது. 

இது மட்டுமின்றி, நம்‌ நாட்டில்‌ குறிப்பாகத்‌ 
தென்னிந்தியாவில்‌, நாலக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்‌ நூலக 
நிர்வாகத்திற்கு இரண்டாந்தர முக்கியத்துவத்தையே தருகிறார்கள்‌ 
என்பது நம்‌ நூலகர்கள்‌ அனைவரும்‌ அறிந்த ஒன்றாகும்‌. 
அதிகாரிகளின்‌ இந்த மாற்றாந்தாய்த்‌ தன்மை நூலகங்களின்‌ 
வளர்ச்சியைப்‌ பெரிதும்‌ பாதிக்கிறது. நிதி நிலையில்‌ பற்றாக்குறை 
ஏற்படும்‌ போதெல்லாம்‌, நூலகத்திற்குப்‌ பொதுவாக நிதி ஒதுக்கீடு 
குறைந்தே வழங்கப்படும்‌. இதற்கு முக்கிய காரணம்‌, நூலகங்கள்‌ நிதி 
திரட்டும்‌ நிறுவனங்கள்‌ அல்ல. மாறாக அவை செலவு செய்யும்‌ 
நிறுவனங்கள்‌ (Spending institutions). அவை நிறுவனங்களும்‌, 
அரசும்‌ தரும்‌ மான்யத்தால்‌ நிர்வகிக்கப்படுவதால்‌, நிதி 
பற்றாக்குறை எப்போதுமே ஏற்படுகிறது. இதற்கு அதிகாரிகளை 
மட்டும்‌ குறை கூறமுடியாது. நூலகங்களை லாபநோக்குடைய 
நிறுவனங்களாக (Profit Oriented Organizations) மாற்றினால்‌ இந்த 
நிதி பற்றாக்குறை நிலமை முற்றிலும்‌ மாறும்‌. ஆனால்‌ இதற்குப்‌ 
பொதுமக்களோ அல்லது ஆராய்ச்சியாளர்களோ சிறிதும்‌ ஒப்புதல்‌ 


* துணை நூலகர்‌, சென்னை பல்கலைக்கழக நூலகம்‌, சென்னை 
** விரிவுரையாளர்‌, நூலகவியல்‌ துறை, சென்னைப்‌ பல்கலைக்‌ 
` கழகம்‌, சென்னை 


16 


அளிக்கமாட்டராகள்‌ மேலும்‌, ஆராய்ச்சியாளர்கள்‌, ஆசிரியர்கள்‌ 
அல்லது மாணவர்கள்‌, நாலகததில்‌ இருக்கும்‌ குறைகளைச்‌ 
சுட்டிக்காட்ட மூன்‌ வருவார்களேயனறி, அக்குறைகள்‌ 
எக்காரணங்களால்‌ ஏற்படுகின்றன என்பதை ஆராய்ந்து, 
அதிகாரிகளிடம்‌, இதைப்பற்றி விவாதித்து, நூலகங்களை 


மேன்மையுறச்‌ செய்வதற்குரிய வழியைப்‌ பின்‌ பற்றத்‌ 
தவறிவிடுகிறார்கள்‌ 
மேறகூறியவற்றின்‌ அடி.ப்படையில்‌ நூலகர்கள்‌, 


கல்வியாளர்கள்‌, அறிஞர்கள்‌, ஆராய்ச்சியாளர்கள்‌ நிறைந்த 
சமூகத்தில்‌ எந்த அளவிற்கு நூலகர்கள்‌ மதிப்பிலலாமல்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதனை ஆராய்வதே இக்கட்டுரையின்‌ 


நோக்கமாகும்‌ 


நூலகத்துறையில்‌ கணிப்பொறியினால்‌ (கம்ப்யூட்டரினால்‌) ஏற்பட்ட 
புதிய மாற்றங்கள்‌ 

நூலகங்கள்‌ நாளுக்கு நான்‌ இயந்திரமயமாக்கபபட்டுக 
கொண்டிருக்கிறது நவீன சமூகம்‌, காகிதமற்ற, மின்மயமான, 
(Paperless - Electronic Society) ஒன்றாக மாறிக்கொண்டு வருகிறது 
என்பதனை நாலகர்கள்‌ தெள்ளத்தெளிய அறிவார்கள்‌ காகித 
வடிவத்திலிருக்கும்‌ புத்தகங்கள்‌, தற்போது கம்ப்யூட்டர்‌ நாடா 
(apes) டிஸ்க்ஸ்‌ (Discs) மைக்ரோ பிலிம்‌ (Microfilm) மைக்ரோபிட்ச்‌ 
(Microfiche) என்ற வடிவில்‌ உருவாகிக்‌ கொண்டிருக்கிறது 
இப்போது நூலகத்தில்‌ கணிப்பொறி கும்ப்யூட்டர்‌) மிகமிக 
முக்கியமான சாதனமாகக்‌ கருதப்படுகிறது அதனால்‌ எத்தனை 
பல்கலைக்கழக நூலகங்கள கம்ப்யூட்டரை உபயோகிககின்றன 
என்று பார்க்கும்போது, தென்னிந்திய பல்கலைக்கழக நூலகங்கள்‌ 
மிசுவும்‌ பின்தங்கிய நிலையிலேயே இருக்கின்றன. ஆயினும்‌ 
தற்போது சென்னைத்‌ தொழிற்துறை நாலகம, (MIT) அண்ணா 
பலகலைக்கழக நூலகம்‌, இந்திய தொழில்துறை நூலகம்‌ (1) 
போன்றவை தங்கள்‌ நூலகப்‌ பணிகளை 
இயந்திரமயமாக்கியுள்ளன இவற்றைத தவிர, சென்னை மற்‌ றும்‌ 
மதுரை காமராசர்‌ பலகலைககமக நூலகங்கள்‌, தங்கள்‌ நூலகப்‌ 
பணியினை இந்திரமயமாக்கிக்‌ கொள்ள முயன்‌ வருகின்றன. 


ஆந்திரா, மைசூர்‌, கேரள மாநிலங்களிலும்‌ இதே நிலைதான்‌ 
நிலவுகிறது. தகவல்கள்‌, இப்போது மிக விரைவாகவும்‌, 
விளக்கமாகவும்‌ கம்ப்யூட்டர்‌ மூலம்‌ (On - Line information Service 


17 


& E - Mail Service etc.) கிடைக்கப்‌ பெறுகிறது. நூலகர்கள்‌, இதை 
உணர்ந்து, புதிய தொழில நுட்பங்களைக்‌ கற்றுத்தேர்ந்து, விரைந்து 
மாறும்‌ காலத்திற்கேற்பத்‌ தங்களை மாற்றியமைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

மேல்நாட்டு நாலகங்களில்‌ கணிப்பொறி சேவை 
மிகத்திறமையாக நூலகர்களால்‌ மேற்கொள்ளப்படுவதால்‌, 
அவர்கள்‌ மதிப்பு கல்வியாளர்களின்‌ சமூகத்தில்‌ மிகவும்‌ உயர்ந்து 
விட்டதாகச்‌ சில ஆராய்ச்சிகள்‌ தெளிவுபடுத்துகின்றன. 


நூலகர்களின்‌ மதிப்பினை நூலகத்தை உபயோகிப்பவர்கள்‌, 
சரியான முறையில்‌ அறிந்துகொள்ளாமை 

ஒரு பல்கலைக்‌ கழகத்தில நடந்த ஒரு நேர்முகப்‌ பேட்டியில்‌, 
அந்நூலகப்‌ பணியாளர்கள்‌ அனைவருமே தங்களின்‌ 
முக்கியத்துவததைப்‌ பல்கலைக்‌ கழக அறிஞர்கள்‌ யாவரும்‌ 
அங்கீகரிப்பதில்லை என்றே கூறினர்‌ இது எதனால்‌ என்றால்‌, 
அவர்களின்‌ பணி, மிக எளிமையான குமாஸ்தாவின்‌ பணி 
போன்று தோன்றுவதும்‌, கல்வியாளர்கள்‌, அவர்கள து 
சேவையினை ஏற்று பாராட்டாததுமாகும்‌. கல்வியாளர்களிடம்‌ 
நடத்திய, ஓர்‌ ஆய்வின்படி, 22% கல்வியாளர்கள்‌, நூலகப்‌ 
பணியாளர்களைத்‌ தங்களுக்குச்‌ சமமாகவும்‌ (Pass with teaching 
staff) 56% பேர்‌, அவர்களை நூலகத்துறையாளர்களாகவும்‌ (Library 
Professionals) மதிக்கின்றனர்‌ மேலும்‌, 5% பேர்‌ அவர்களை 
சாதாரண  குமாஸ்தாக்களுடனே சேர்க்கிறார்கள்‌ இதேபோல்‌, 
நூலகப்‌ பணியாளர்கள்‌ 80% தங்களை 
நூலகத்துறையாளர்களாகவும்‌ (Professionals) 20% தங்களை 
அசிரியர்க்கு இணையானவர்கள்‌ (Pass with teachers) என்றும்‌ 
எண்ணுகிறார்கள்‌ தற்போது பல்கலைக்கழக மான்யகுழு துணை 
நூலகர்களைப்‌ பல்கலைக்கழக ஆசிரியர்களுடன்‌ இணைத்து 
அவாகளின்‌ நிலையினை உயர்த்தியுள்ளது. இதனடிப்படையில்‌ 
துணை நூலகர்களுக்கு அடுத்த நிலைப்பணியாளர்களும்‌ தங்களின்‌ 
மதிப்பினை உயர்த்திக்கொள்ள  விழைகின்றனர்‌ அதற்கு, 
நூலகப்பணியாளர்கள்‌ தங்களை நூலகத்துறையாளர்களாக 
மட்டும்‌ நினைக்காமல்‌, ஆய்வு வழிகாட்டிகளாகவும்‌, (Research 
Guide) நினைத்து செயல்பட வேண்டும்‌. எவ்வாறெனில்‌ நூலகர்கள்‌, 
அசிரியர்கள்‌ போன்று நூலகத்தைப்‌ பயன்படுத்‌ துவருக்குத்‌ தகுந்த, 
தேவையான, தகவல்களையேோ, அன்றி செய்திகளையோ, தக்க 
நேரத்தில்‌, நூலகத்தின்‌ பலதிறப்பட்ட நூல்களிலிருந்து, ஒன்று 


18 


திரட்டித்‌ தரவேண்டும்‌. அல்ல து அவற்றினை அவர்களே 
அறிந்துகொள்ள சிறப்பான முறையில்‌ அவர்களை வழிநடத்த 
வேண்டும்‌. மேலும்‌ இவர்கள்‌, விற்பனையாளர்களைப்போன்‌ று 
Sales man) படி.ப்பவர்களைக்‌ கவர்ந்து, மற்ற விற்பனையாளர்கள்‌, 
தங்கள்‌ பொருட்களை அகர்வோருக்கு பலவாறு 
பேசிவிற்பதுபோல்‌, தங்கள்‌ நூலகத்திலிருக்கும்‌ தகவல்களைத்‌ 
தெரிவிக்க வேண்டும்‌ 


தாலகர்கள்‌, நடுநிலையாளர்களாகி (Middle man), 
தகவல்களுக்கும்‌ அவற்றைப்‌ பயன்‌ படுத்‌ துவோருக்கும்‌ இடையே ஒரு 
தூதரைப்போல்‌ பாலம்‌ அமைத்து, இரண்டையும்‌ இணைத்துச்‌ 
செயல்படவேணடும்‌ மேலும்‌, அவர்கள்‌ கலவி அறிஞர்களைத்‌ 
திருப்திபடுத்தி அவர்களின்‌ அறிவுப்பூர்வமான, ஆக்கப்பூர்வமான 
ஆராயசசிகளுக்குத்‌ தங்களின்‌ பணியின்‌ முக்கியத்‌ துவத்தை உணரச 
செய்ய வேண்டும்‌ 


அதிகாரிகளின்‌ பங்கு 


நாலக அதிகாரிகளால்‌, நூலகத்தை, செய்திகள்‌ சேகரித்து, 
முறைப்படுத்தி வெளிப்படுத்தும்‌ ஒரு முழுமையான நிறுவனமாக 
னைக்க வேண்டுமேயன்றி, அதனை வேறு ஒரு பெரிய 
நிறுவனத்தின்‌ சிறு பகுதியாக நினைத்து 
அலட்சியப்படுத்தக்கூடா து அதிகாரிகள்‌, தூலகங்களும்‌ ராணுவம்‌ 
போன்று ஒரு நாட்டிற்கு மிகமிக முக்கியமான ஒரு நிறுவனம்‌ என்று 
கருதி அதன்‌ நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம்‌ தரவேண்டும்‌ 
ரா ணுவம்‌ தாட்டைப்‌ பகைவர்களிடமிருந் து காக்கிறது 
நூலகங்கள்‌, நாட்டிற்குத்‌ தேவையான ஆக்கபூர்வமான 
பணிகளுக்கு, ஆராயச்சிகளுக்கு, தகவல்களைச்‌ சேகரித்‌ துத்தந்‌ து, 
அவை ஒரு ஆராய்ச்சிக்கடம்‌ போன்‌ து பயன்படுகிறது 
நூலகங்களில்‌ இருக்கும்‌ செய்திகளைப்‌ படித்து ஆராய்ந்து, 
வேணடிய விஷயங்களைச்‌ சேகரித்த பின்னரே, 
அறிவுபூர்வமான, ஆக்கபூர்வமான 
புத்தகங்கள்‌ பலவித நூல்களின்‌ 
என்பது எல்லோரும்‌ அறிந்ததே ! 


தூலகங்களை அலட்சியப்படுத்தி 
ஒரு நாட்டின்‌ ஆக்கப்‌ பணிகளில்‌ 


ஆகவே, அதிகாரிகள்‌, 
ஒதுக்காமல்‌ அவைகளும்‌ 


19 


பொறுப்பேற்கும்‌ ஒரு நிறுவனமாகக்‌ கருதி, அதற்குத்‌ தேவையான 
நிதி ஒதுக்கிட்டுக்குத்‌ தகுந்த ஒரு கொள்கையை ஏற்படுத்த வேண்டும்‌. 
நூலகங்களின்‌ நிர்வாகத்தில்‌ அதிகக்‌ கவனம்‌ செலுத்தி அவை 
சிறப்பாகச்‌ செயல்பட அதிகாரிகள்‌, நூலகர்களுக்கு ஒத்துழைக்க 
வேண்டும்‌ 


முடிவுரை 
நூலகர்களின்‌ தகுதிநிலையினை  நிர்ணயிப்பவையாகக்‌ 

கருதப்படுவது யாதெனில்‌ : 

7. தொழில்‌ நுட்பத்தின்‌ புதிய கண்டுபிடிப்புகளைக்‌ கற்று, 
தேர்ந்து, அவற்றை நூலகங்களில்‌ பயன்‌ படுத்தித்‌ தங்கள்‌ பணி 
நிலையை மேன்மையுறச்‌ செய்தல்‌ 

2 நூலகர்கள்‌, தங்களை ஒரு ஆராய்ச்சி வழிகாட்டியாகக்‌ கருதி, 
ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவிபுரிதல்‌ 

3. ஒரு விற்பனையாளர்‌ போன்று தங்கள்‌ நூலகத்திலிருக்கும்‌ 
செய்திகளைச்‌ சேகரித்துத்‌ தொகுத்து, விளம்பரப்படுத்தி, 
அதைப்பிறர்‌ மேன்மையுறப்‌ பயன்படச்‌ செய்தல்‌. 

4. ஓரு நடுநிலைமையாளர்‌ அல்லது தூதர்‌ போன்று கருதி 
நூல்களுக்கும்‌, பயன்‌ படுத்துவோருக்கும்‌ ஒரு பாலம்‌ அமைத்து 
செயல்படுதல்‌ 

5 ஆக்கப்பூர்வமான ஆராய்ச்சிகளுக்கு உறுதுணையாக நின்று, 
தங்கள்‌ பணியின்‌ முக்கியத்துவத்தை மற்றவர்கள்‌ உணரச்‌ 
செய்தல்‌. 

6. நூலகத்துறை அதிகாரிகளை, அடிக்கடி சந்தித்து நூலகத்தின்‌ 
நிர்வாகத்தில்‌ மேலும்‌ கவனிப்பும்‌ அக்கரையும்‌ காட்ட 
வேண்டுகோள்‌ விடுத்தல்‌. 
நூலகங்கள்‌, மேற்கூறியவற்றை உணர்ந்து தங்களைக்‌ 

காலத்தின தேவைக்கேற்ப மாற்றிக்‌ கொண்டு, இந்த நவீன 

கம்ப்யூட்டர்‌ உலகம்‌ போகும்‌ வேகத்திற்கு ஈடுகொடுத்துத்‌ தங்களின்‌ 
இன்றியமையாமையை, எல்லோரும்‌ உணரச்செய்யுமாறு, தங்கள்‌ 
பணியினை செம்மையுறச்‌ செய்ய வேண்டும்‌. 


20 


அதற்கு உண்டான ஊக்கமும்‌, வசதிகளும்‌ அதிகமாக 
கிடைக்கப்பெறாவிட்டாலும்‌, நூலகர்கள்‌, விடாமுயற்சியுடன்‌ 
செயல்பட்டு, தங்கள்‌ நிலையை இந்தச்‌ சமூகத்தில்‌ 
உயர்த்திக்கொள்ள வேண்டும்‌ 
Reference 
Manorama Srinath Entropy of Librarianship in Denarajan G Ed., 


Professional Librarianship, Ess, Ess Publication, New Delhi, 1991, pp 
94, 97 


ஆவணக்காப்பகத்தில்‌ நூலகர்‌ பணி : 
ஓர்‌ ஆய்வு 
மு இராஜேநதிரன்‌ எம்‌.எல்‌.ஐ.எஸ்சி ` 


நூலகங்கள்‌ ஏதோ புத்தகங்களை அடுக்கி வைக்கின்ற இடம்‌ 
என்ற நிலை மாறிவிட்டது அது சரியான செய்திகளை விரைவாக 
வழங்கும்‌ செய்திக்‌ கருவூலமாக மாறி விட்டது இக்காலகட்டத்தில்‌ 
அங்கே பணி புரியும்‌ நூலகர்‌ சிறப்பான பயிற்சியினைப்‌ 
பெற்றவராக இருக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌ உன்னதமான 
பணியினைச்‌ செய்யும்‌ பக்குவமும்‌ பாங்கும்‌ அவர்‌ பணியிலே 
மிளிரும்‌. நூலகங்களில்‌ மூன்று வகையுண்டு அவை 1) பொது 
நூலகங்கள்‌ 2) கல்வி நிலையங்களைச்‌ சார்ந்த நூலகங்கள்‌ மற்றும்‌ 
3) சிறப்பு நூலகங்கள்‌ எனப்படும்‌ சிறப்பு நூலகங்கள்‌ என்பது ஒரு 
குறிப்பிட்ட சாரருக்கு மட்டும்‌ அவர்களுடைய மிக ஆழமான 
சிந்தனைக்கு ஏற்ற அனைத்து செய்திகளையும்‌ அளிக்கக்கூடிய 
சக்தியினைக்‌ கொண்டதாகும்‌. இதனை நிறுவகிக்கும்‌ ஆற்றலும்‌, 
அங்கே தகவல்களை சேகரிக்க வருகின்ற அறிஞர்‌ பெருமக்களுக்கு 
தேவைக்கேற்றும்‌, கால விரையம்‌ ஆகாததும்‌ ஆன பணியிலக்கினை 
செம்மையாக முடிக்க, நூலக அறிவியலில்‌ தெளிவுடைய 
ஒருவரால்தான்‌ முடியும்‌ 
ஆவணக்காப்பகம்‌ என்றால்‌ என்ன? 

ஜெர்மன்‌ நாட்டைச்‌ சேர்ந்த டி.ஆர்‌. ஷெல்லன்பா்க்‌ என்ற 
வல்லுனர்‌ "கடந்த காலத்தில்‌ உருவாக்கப்பட்டதும்‌ ஒரு 
நிறுவனத்தின்‌ நடைமுறைப்‌ பத்திரங்கள்‌ மற்றும்‌ நடவடிக்கைகளை 
எதிர்கால சந்ததியினருக்காக குறிப்பிட்ட இடத்தில்‌ பராமரிப்பு 
செய்வதே ஆவணக்காப்பகம்‌" என வறையரை செய்கிறார்‌ மேலும்‌ 
"பொது ஆவணங்களும்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ வாய்ந்த 


* முதல்‌ நிலை நூலக உதவியாளர்‌ (தேர்வு நிலை) தமிழ்நாடு 
ஆவணக்‌ காப்பகம்‌ சென்னை - 600 008 

1. ஷெல்லன்பர்க்‌. டி.ஆர்‌. மாடர்ன்‌ ஆர்க்கைவ்ஸ்‌ - 1956 - 
பக்கங்கள்‌ 11-12. 


22 


ஆவணங்களையும்‌ பாதுகாக்கின்ற Br 1d" எனவும்‌ விளக்குகிறார்‌. 


ஆக அரசு மற்றும்‌ தனியார்‌ நிர்வாகத்தில்‌ செய்கின்ற 
பணியினை உள்ளடக்கிய கோப்புகளை தங்களுடைய எதிர்கால 
பணியினைச்‌ செய்ய கடந்தகால முன்னுதாரணங்களை எதிர்கால 
சந்ததியினர்‌ சான்றாக எடுத்துக்‌ கொள்ளக்கூடியதும்‌ அவற்றை 
போற்றிப்‌ பாதுகக்கினற இடமுமே ஆவணக்காப்பகம்‌ அகும்‌ 


ஆவணக்‌ காப்பகத்தைப்‌ பற்றி முன்னாள்‌ அமைச்சர்‌ 
மாண்புமிகு மா. முத்துசாமி அவர்கள்‌ கூறுகையில்‌, "நாட்டின்‌ 
புணரமைப்பிற்கும்‌ புரட்சிகர மாற்றத்திற்கும்‌ அவணக்காப்பகத்தில்‌ 
அமைந்திருக்கின்ற பொருள்கள்‌ தகுதிவாய்ந்த செய்தியினைத்தர 
காத்துக்‌ கொண்டிருக்கின்றன கடந்தகால அரசு அமைத்தத 
பல்வேறு குழுக்களின்‌ ஆய்வுரைகளும்‌, அரசுத்துறை நிபுணர்களின்‌ 
கருத்துகளும்‌, பரிந்துரைகளும்‌ பரிமளித்துக்‌ கொண்டிருக்கின்றன. 
ஆவணக்‌ காப்பகததிலே இருக்கின்ற நீண்ட நெடுநாளைய 
கோப்புகள்‌ இன்றைய நடைமுறை அரசு நிர்வாகத்திற்கு கருவியாகப்‌ 
பயன்படுவது" - என்று குறிப்பிடுகிறார்‌. : 


ஆகவே, எவர்‌ ஒருவர்‌ இந்த ஆவணக்‌ காப்பகத்தை முறையாகக்‌ 
கட்டிக்காத்து அரசின்‌ பணிகளுக்கும்‌, வரலாற்று ஆராய்ச்சிப்‌ 
பணிகளுக்கும்‌ முறையாக தொகுத்துத்‌ தருகிறார்களோ, அவர்களே 
"அவணக்காப்பாளர்‌" என அழைக்கப்படுகிறார்‌ 


வரலாறு 

ஆவணக்காப்பகமே ஒரு வரலாற்றுப்‌ பெட்டகம்தான்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ பெட்டகத்தின்‌ வரலாறு கிரேக்கப்‌ பேரரசு காலந்தொட்டே 
இருந்து வருகிறது இடைக்காலத்தில்‌ இத்தாலி, ஸ்பெயின்‌, 
பிரான்ஸ்‌ மற்றும்‌ இங்கிலாந்து நாடுகளில்‌ பிரசித்தம்‌ பெற்று 
வளர்ந்து வந்தது. பிரான்சில்‌ நடந்த பிரெஞ்சுப்‌ புரட்சியின்‌ 
விவரங்களை பாதுகாக்க ஏற்பட்ட முயற்சியே அங்கே ஆவணக்‌ 
காப்பகத்தை ஏற்படுத்தியது. இவ்வுலகில்‌ 1790-ம்‌ அண்டு பாரிசில்‌ 
முதல்‌ ஆவணக்காப்பகம்‌ தோற்றுவிக்கப்பட்டது. படிப்படியாக 
லண்டனில்‌ 1838-ல்‌ ஆரம்பிக்கப்பட்ட ஆவணக்காப்பக முறை 


2. முத்துச்சாமி, மா. உள்ளத்தித்துறை அமைச்சர்‌. 
ஆவணக்காப்பக வாரவிழா மலர்‌ 1970. பக்கங்கள்‌ 8-9 


23 


அதன்‌ குடியேற்ற நாடுகளுக்கும்‌ பரவியது” இந்தக்‌ கோட்பாடு 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்‌ கி.பி 19344 ஆண்டுதான்‌ 
பின்பற்றப்பட்டது 
ஆவணக்காப்பக நூலகம்‌ 

ஆவணக்காப்பகம்‌ மற்றும்‌ நூலகப்‌ பணிகளை தனித்தனியே 
கண்ட நமக்கு ஆவணக்‌ காப்பகத்தில்‌ அனைத்து நூலகம்‌ செய்யும்‌ 
பணியும்‌ ஆவணக்‌ காப்பகங்களி லும்‌ பின்பற்றப்படுகிறது அங்கே 
இருக்கின்ற நூல்களும்‌, செய்யப்படுகின்ற பணிகளும்‌ பிற நூலகப்‌ 
பணியிலிருந்து சற்று மாறுபடுகிறது நமது நாட்டில தலைநகரில்‌ 
தேசிய ஆவணக்‌ காப்பகமும்‌ ஓவ்வொரு மாநிலங்களில அந்த 
மாநில ஆவணக்‌ காப்பகங்களும்‌ நூலகங்களை நல்ல முறையில்‌ 
பராமரிப்பு செய்து வருகின்றன. ஆங்கே ஆராய்ச்சியாளர்களுக்கு 
முதல்தரமான செய்தியனைத்‌ தரத்தக்க மூல நூல்கள்‌ 
கிடைக்கின்ற து. 

அவைகளில்‌ சென்னையிலுள்ள தமிழ்நாடு ஆவணக்‌ காப்பகம்‌ 
தென்கிழக்கு ஆசியாவில்‌ மிகப்‌ பெரியதும்‌, பழமையான தும்‌ ஆகும்‌ 
இங்கே ஹென்றி டாட்வெல்‌, ஜே.ஜே. காட்டன்‌, ஜி.டி. போக்‌, பி. 
மெக்குயூன்‌ மற்றும்‌ பி எஸ்‌ பாலிகா போன்ற வல்லுநர்கள்‌ போற்றி 
வளர்த்தார்கள்‌. இங்கே லட்சக்கணக்கில்‌ கோப்புகளும்‌ சுமார்‌ 2.5 
லட்சம்‌ நூல்களும்‌ இருக்கிறது. 

தமிழ்நாடு ஆவணக்காப்பக நூலகத்தில்‌ கீழே குறிப்பிட்டுள்ள 
அறிய நூல்கள்‌ பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ள து. 
அரசுத்துறை அறிக்கைகள்‌, 
மக்கட்தொகைக்‌ கணக்கெடுப்பு 
சட்டமன்ற நடவடிக்கைகள்‌, 
மாவட்ட விவரச்‌ சுவடிகள்‌, 
ஆங்கிலப்‌ பேரரசின்‌ கடிதப்போக்குவரத்தின்‌ பிரதிகள்‌, 
குறிப்பேடுகளாகிய அல்மெனாக்ஸ்‌, டைரக்டரீஸ்‌ மற்றும்‌ 


AN 





3. ஷெல்லன்பர்க்‌. டி.அர்‌. மாடர்ன்‌ ஆர்க்கைவ்ஸ்‌ - பக்கங்கள்‌ 
2-11. 


24 


அனைதது பாடங்களும்‌ அடங்கிய வரலாற்று முக்கியத்துவம்‌ 
வாய்ந்த கடந்த நூற்றாண்டில்‌ வெளியாகிய நூல்களும்‌ 
அடங்கும்‌ 

இவ்வாறாக இங்கு நடைபெறும்‌ பணிகளை நான்கு 


வகையாகப்‌ பிரிக்கலாம்‌ 


நூல்களைச சேகரிக்கும்‌ முறை 
அவற்றைப்‌ பகுத்து தொகுத்து முறைப்படுத்துதல்‌ 
அவற்றை பாதுகாக்கும்‌ முறை 


சேவைகள்‌ 


AWN 


நூல்களைச்‌ சேகரிக்கும்‌ முறை 


அவணககாப்பக நூலகத்திற்கு தேவையான நூல்கள்‌ விலை 
கொடுத்து வாங்கப்படுவது இல்லை. அவைகள்‌ 7867-ம்‌ அண்டு 
போடப்பட்‌ ட இந்திய அச்சுக்‌ கூடங்கள்‌ பதிவுச சட்டத்தின்‌ படி 
குறிபபிட்ட எல்லைக்கு உட்பட்ட அனைத்து அச்சுக்கூடங்களில்‌ 
அச்சாகும்‌ நூல்களின்‌ இரண்டு பிரதிகள்‌ அந்தந்த மாநில அரசின்‌ 
புத்தகப்‌ பதிவாளருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும்‌ அவ்வாறு 
பெறப்பட்ட பிரதிகள்‌ ஆவணக்காப்பகத்திலே பத்திரப்படுத்தி 
வைக்கப்பட்டு, மேலும்‌ வரலாற்று முக்கியத்துவம்‌ வாய்ந்த மதிப்பு 
மிக்க நூல்களை விலைகொடுத்தும்‌ வாங்கி பயன்‌ படுத்திப்‌ 
பாதுகாக்கவும்‌ நூலகர்‌ கடமைப்பட்டுள்ளார்‌. 
பெறப்பட்ட நூல்கள்‌ முறைப்படுத்தப்படுதல்‌ 

பெறப்பட்ட நாலகளை முறைப்படுத்தும்‌ பணி கடந்த 15 
ஆண்டுகளாக செவ்வனே நடைபெற்றுக்கொண்டு வருகிறது. 
இதற்காக இந்திய நூலகவியல்‌ அறிஞரான எஸ்‌ ஆர்‌ இரங்கநாதன்‌ 
அவர்களின கோலன்‌ பகுப்பு முறையும்‌, சி.சி.சி என்று 
அழைக்கப்படுகின்ற பட்டியல்‌ அட்டைகள்‌ தயாரிக்கும்‌ பணியும்‌ 
எவ்வித சிரமமும்‌ இல்லாமல்‌ சுமார்‌ 1.5 லட்சம்‌ நூல்களுக்கு 
முடிக்கப்பட்டு பட்டியல்‌ அட்டைகளும்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
எஸ்‌.ஆர்‌... இரங்கநாதன்‌ அவர்களின்‌ நூற்றாண்டு விழா 
கொண்டாடுகினற வேளையில்‌ அவருடன்‌ நெருக்கமானவர்கள்‌ கூட 
வேறு 2 விதமான பகுப்பு மற்றும்‌ பட்டியல்‌ அட்டைகளைத்‌ 
தயாரிக்கும்பொழு து வரலாற்று முக்கியத்துவம்‌ வாய்ந்த 
வித்தியாசமான கால்களை உள்ளடக்கிய இந்த நூலகத்தில்‌ இந்திய 


25 


முறை பின்பற்றப்படுவதை நாம்‌ பெருமையாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இந்த முறையை இங்கு பயன்படுத்தியதால்‌ ஏற்பட்ட 
அனுபவமே ஓர்‌ ஆராய்ச்சி எனலாம்‌. 


முறைப்படுத்தப்பட்ட நூல்‌ பாதுகாக்கப்படுதல்‌ 

பெறப்பட்ட நூல்களை பாதுகாப்பதிலும்‌ ஆவணக்காப்பகம்‌ 
வேறுபட்டு திகழ்கிறது மற்ற நாலகங்களைப்‌ போல்‌ சாதாரண 
பைண்டிங்மூறை பயன்படுத்தப்படாமல்‌ நவீன பாதுகாப்பு 
முறைகள்‌ செய்யப்படுகிறது. இங்கு இருக்கும்‌ நூல்கள்‌ வேறு 
நூலகங்களில்‌ கிடைக்காத அரிய நூல்கள்‌, ஆதலால்‌ சிபான்‌ துணி 
மூலம்‌ பழுதுபார்த்தல்‌, திசுக்காகிதம்‌ மூலம்‌ பாதுகாத்தல்‌ மற்றும்‌ 
லேமினேசன்‌ என்று சூடுபடுத்தி காகிதங்களின்‌ மேல்‌ 
திசுக்காகிதங்களையும்‌ கண்ணாடிக்‌ காகிதங்களையும்‌ ஓட்ட வைக்க 
இயந்திரங்களைப்‌ பயன்படுததுதல்‌ அகிய முறைகள்‌ இந்த 
இயந்திரங்கள்‌ இறக்குமதி செய்யப்பட்ட வையாகும்‌. 

மேலுகம்‌ காகிதங்களின்‌ மேலுள்ள கரைகளையும்‌, அமிலத்‌ 
து௫மையினையும்‌ போக்க பர்ரோவின்‌ அமிலத்தன்மை நீக்க 
முறையில்‌ கால்சியம்‌ ஹைடிராக்ஸைடு மற்றும்‌ காலசியம்பை 
கார்பனேட்டுக்‌ கரைசல்‌ பயன்படுத்துதல்‌ போன்றவை மற்ற 
நூலகங்களின முறைக்கு மேம்பட்ட பாதுகாப்பு ஆகும்‌ ஆக அதிக 
செலவாகும்‌ இம்முறைககு தகுதிவாய்ந்த நூல்களை தேர்வுசெய்யும்‌ 
பொறுப்பு நூலகருடையதாகும்‌. 


நாலகச்‌ சேவைகள்‌ 

நூல்களைப்‌ பெறுவதிலே வேறுபாடு, பெறப்பட்ட 
நூல்களைப்‌ பேணுவதிலே பெறுமாற்றம்‌, அத்தனையும்‌ அரசிற்கும்‌, 
ஆராய்ச்சிப்‌ பணியாளருககும்‌, கிடைக்கச்‌ செய்கின்றவிதமே வித்தி 
யாசம்தாண்‌. உலகம்‌ முழுவதிலும்‌ இருந்து சுமார்‌ 300 
ஆராய்சசியாளர்கள்‌ வருடத்திறகு வருகை தருகிறார்கள்‌. 
இவர்களில்‌ பல்கலைக்கழக பேராசிரியரும்‌, படிக்கின்ற மாணவரும்‌, 
வெளிதாட்ட வரும்‌, வெளியீடடாளரும்‌ அடங்குவர்‌ 


இங்கு நூல்கள இரவல்‌ வழங்கப்‌ பெறுவதில்லை வசதிமிக்க 
ஆராய்ச்சிக்‌ கூடத்தில்‌ வைத்தும்‌ படிக்க மட்டுமே 
அனுமதிக்கூப்படுகிறது. மற்ற நூலகங்களைப்போல இரவல்‌ தந்தால்‌ 
பின்பு ஈடுசெய்ய இயலாத அரிய நூல்களாக இருப்பதால்‌ 
வெளியே எடுத்துச்‌ செல்ல அனுமதியில்லை. ஆகவே 


3 


26 


ஆராய்ச்சியாளர்ளின்‌ வசதிக்காக பட்டியல்‌ அட்டைகளில்‌ 
ஆசிரியர்‌, அவர்தம்‌ புத்தகத்தின்‌ விவரங்கள்‌ தெரிவிக்கப படுகிற து. 
மேலும்‌ புதிதாக வரும்‌ மாணவர்களின்‌ தலைக்கேற்ற தேவையினை 
அறிய அவர்களுக்கு யோசனை கூறுதல்‌ போன்ற பணிகள்‌ 


முடிவுரை 


வெறும்‌ பட்டியல்‌ அட்டைகளை மட்டும்‌ தயார்‌ செய்கின்ற 
நிலைமாறி, நூலகத்தில்‌ கிடைக்கப்பெ றுகின்ற, ஆராய்ச்சிக்கு 
உகந்த முதல்நிலைத்‌ தகவல்களை தொகுத்தும்‌, பட்டியல்‌ இட்டுக்‌ 
காட்டியும்‌, அதன்‌ சாரங்களைச்‌ சுருக்கி தெரிவித்தும்‌, கேட்ட 
மாத்தரத்தில்‌ கிடைக்க எதிர்காலத்திலே ஒரு நிலை உருவானால்‌, 
“இன்றைக்கு மருத்துவம்‌, அறிவியல்‌ போன்ற துறைகளில்‌ கணனி 
மூலம தொலைத்‌ தொடர்பு கொண்டு முன்னேறிய நாடுகளின்‌ 
கணனியை வளரும்‌ நாடுகளின்‌ கணனிகளோடு இணைத்‌ து 
இங்குள்ள கணனிகளிலே அச்சுப்‌ போடப்பட்டு உடனுக்குடன்‌ 
வழங்குவதைப்போல, நமது தேசிய ஆவணக்‌ காப்பகத்திலும்‌ 
கணனி வசதி உருவாக்கி ஏனைய முன்னேறிய மற்றும்‌ பண்டைய 
நாகரிகம்‌ வளர்ந்த நாடுகளின்‌ கணனிகளின்‌ தொடர்களின்‌ பேரில்‌ 
தொடர்புகொண்டு நமது நாட்டிலே இருக்கின்ற ஆவணச்‌ 
கா ப்பகங்களிலே கிடைக்கின்ற கணனிகளில்‌ அச்சுப்போட்டு நமது 
வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்குச்‌ செய்திகளை அளிக்கக்கூடிய 
நிலை வந்தால்‌ இன்றைய நூலகர்களின்‌ பணிக்கு மதிப்பில்லாமல்‌ 
போய்விடும்‌. ஆகவே இன்றைய நாலகர்கள்‌ நாளைய தேவைகளை 
எளிதல்‌ கிடைக்கச்‌ செய்ய தங்களை மேலும்‌ தயார்‌ படுத்திக்கொள்ள 
புதுமுறைக்‌ கல்விதனைக்‌ கற்க முயலவேண்டும்‌. படித்தவர்கள்தான்‌ 
படித்தவர்களுக்கு பாதைகாட்ட முடியும்‌ என்பதனை உணர்ந்‌ து 
அறிஞர்கள்‌ உருவாவதில்‌ துணைகொள்வதோடு தங்களையும்‌ 


அறிவில்‌ தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்ற முற்பட்டு சேவை செய்ய 
வேண்டும்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்கழகப்‌ 
பதிப்புத்‌ துறையின்‌ பணிப்பாங்கு 
டாக்டர்‌ வ ஜெயதேவன 


தென்னகப்‌ பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம்‌ அன்னைப்‌ 
பல்கலைக்கழகமாகச்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ விளங்குகிறது. 
ஒரு 136 ஆண்டுக்கால வரலாற்றினை உடைய இப்பழம்‌ பெரும்‌ 
பல்கலைக்கழகத்தின்‌ பன்முகப்பட்ட பெருமைகளுக்கான 
அடி. ப்படைகளுள்‌ இதன்‌ பதிப்புத்‌ துறையின்‌ பணிகளும்‌ அடங்கும்‌. 
இப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ நூல்‌ வெளியிட வேண்டும்‌ என்ற 
எண்ணம முதன்‌ முதலில்‌ எப்பொழுது அரும்பியது ? எப்பொழுது 
அது செயலில்‌ மலர்ந்தது ? எந்த நூல்‌ முதன்முதல்‌ வெளியிடப்‌ 
பெற்றது ? போன்ற வரலாற்‌ றுணர்ச்சி நிறைந்த வினாக்களுக்கு 
உடனடியாக விடை காண இயலாத நிலையில்‌, பதிப்புத்‌ துறை 
வரலாறும்‌ அதன்‌ பங்களிப்பும்‌ பற்றித்‌ தனி ஆய்வுகள்‌ 
மேற்கொள்ள நிறைய வாய்ப்புள்ளது. 

தமிழ்‌, மலையாளம்‌, தெலுங்கு, கன்னடம்‌, உருது, இந்தி, 
சமசுகிருதம்‌, ஆங்கிலம்‌ முதலான மொழிகள்‌ பலவற்றிலும்‌ முப்பது 
துறைகள்‌ சார்ந்த அறுநூற்றுக்கும்‌ மேற்பட்ட அரிய நூல்களை 
மலிவான விலையில்‌ அழகிய வடிவமைப்போடு வெளியிட்டு நூறு 
ஆண்டுகளுக்கும்‌ மேலாக அறிவுத்‌ தொண்டாற்றி வரும்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்கழக பதிப்புத்‌ துறையின்‌ பணிப்பாங்கினைச்‌ 
சுருக்கமாகப்‌ புலப்படுத்த இக்கட்டுரை முனைகின்றது. 
பாடத்திட்டங்கள்‌ 

பல்கலைக்‌ கழகத்‌ துறைகளும்‌ இணைப்புக்‌ கல்லூரிகளும்‌ 
அஞ்சல்‌ வழிக்‌ கல்வி நிறுவனமும்‌ கொண்டுள்ள எல்லாப்‌ படிப்புப்‌ 
பிரிவுகளுக்கும்‌ உரிய பாடத்திட்டங்களை ஆசிரியர்கள்‌, 
மாணவர்கள்‌ நலன்‌ கருதிப்‌ பதிப்புத்‌ துறை வெளியிட்டு வருகிறது. 





* இயக்குநர்‌, பதிப்புத்துறை, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌. 


28 


பாடநூல்கள்‌ 


பல்கலைக்‌ சுழகப்‌ பட்டப்‌ படிப்புகளுக்கான பகுதி 1, 
மொழிப்‌ பாடங்களுக்கு உரிய பாடநூல்களைப்‌ பாடத்திட்டக 
குழுவின்‌ உதவியோடு உருவாக்கிப்‌ பதிப்புத்துறை வெளியிட்டு 
வருகிறது 


அகராதிகள்‌ 

ஆக்சுபோர்டு பல்கலைக்கழகம்‌ என்றதும்‌ அதன்‌ அகராதிகள்‌ 
தான்‌ முதலில்‌ நினைவுக்கு வரும்‌. அந்த அளவிற்கு அசுராதிக்கும்‌ 
அப்பல்கலைக்‌ கழகத்திற்கும்‌ நெருங்கிய உறவுண்டு அகராதியால்‌ 
அப்பல்கலைக்கழகமும்‌ அப்பல்கலைக்கழகத்தால்‌ அகராதியும்‌ 
பெருமையுறும்‌ நிலை உள்ளது. இந்நிலை, சென்னைப்‌ 
பல்கலைக்கழகத்திற்கும்‌ அதன்‌ அகராதிகளுக்கும்‌ பொருந்துவ 
தாகும்‌ 


தமிழ்‌ அகராதியியலின்‌ மணிமுடி யாகவும்‌ இந்திய 
அகராதியியல்‌ வரலாற்றில்‌ ஒரு மைல்‌ கல்லாகவும்‌ விளங்கும்‌ ஏழு 
தொகுதிகளைக்‌ கொண்டுள்ள தமிழ்ப்‌ பேரகராதி, அச்சீடுகள்‌ பல 
கண்டு ஆயிரக்கணக்கான படிகள்‌ விற்ற வகையில்‌ விற்பனையில்‌ 
மாபெரும்‌ சாதனை புரிந்‌ துள்ள ஆங்கிலம்‌ - தமி ibe 
சொற்களஞ்சியம்‌, கன்னட. அகராதியியல்‌ வரலாற்றில்‌ நிலையான 
இடம்‌ வகிக்கும்‌ கிட்டல்‌ கன்னட ஆங்கில அகராதி, துளு அகராதி, 
இந்திய மெய்ப்‌ பொருளகராதி முதலியனவும்‌ தமிழ்‌ நிகண்டுப்‌ 
பதிப்புகள்‌ பலவும்‌ பல்கலைக்கழகப்‌ பதிப்புத்‌ துறையின்‌ 
பெருமைக்குச்‌ சான்று பகர்வன. 
ஆய்வு நூல்கள்‌ 

பல்கலைக்கழகத்‌ துறைகளில்‌ பணிபுரியும்‌ அசிரியர்கள்‌ 
தமக்குப்‌ பாங்கான பொருள்களில்‌ ஆய்வு புரிந்‌ து படைக்கும்‌ அரிய 
ஆய்வு நூல்கள்‌ பலவற்றையும்‌ பதிப்புத்‌ துறை வெளியிட்டுள்ளது, 
தொடர்நது வெளியிட்டு வருகிறது மேலும்‌, இவ்வாசிரியர்களது 
டாக்டர்‌. பட்ட ஆய்வேடுகள்‌, இணைப்புக்‌ கல்‌ லூரிகளில்‌ 
பணியாற்றும்‌ அசிரியர்களது டாக்டர்‌ பட்ட ஆய்வேடுகள்‌ 
ஆகியன புது தில்லியில்‌ உள்ள பல்கலைக்கழக நிதிக்‌ குழுவின்‌ 
பொருளுதவியோடு வெளியிடப்படுகின்றன. 


அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவுகள்‌ 


பல்கலைக்கழகத்தில்‌ நிறுவப்பட்டுள்ள “பல்வேறு 


29 


அறக்கட்டளைகளின்‌ சார்பில்‌ இந்தியாவின்‌ பல பகுதிகளிலும்‌ 
உள்ள அறிஞர்களையும்‌ அயல்‌ நாட்டு அறிஞர்களையும்‌ அழைத்து 
வந்து அவர்களைக்‌ கொண்டு அறிவார்ந்த சொற்பொழிவுகள்‌ 
ஆண்டுதோறும்‌ நிகழ்த்தப்‌ பெறுகின்றன. இச்சொற்பொழிவுகளுள்‌ 
தக்கவற்றைத்‌ தெரிவு செய்து வெளியிடும்‌ பணியினையும்‌ 
பதிப்புத்துறை ஆற்றி வருகின்றது. 


கருத்தரங்கக்‌ கோவைகள்‌ 

பல்கலைக்கழகத்தின்‌ பல்வேறு துறைகள்‌ அவ்வப்போது 
ஏற்பாடு செய்து நடத்தும்‌ கருத்தரங்குகளில்‌ வழங்கப்பெறும்‌ அரிய 
கட்டுரைகள்‌ பலவற்றைத்‌ தொகுத்துப்‌ பதிப்பிக்கும்‌ பணியிலும்‌ 
பதிப்புத்துறை ஈடுபட்டு வருகிறது. 
ஆய்விதழ்கள்‌ 

பல்கலைக்கழக ஆசிரியர்கள்‌ அவ்வப்போது படைக்கும்‌ 
ஆய்வுக்‌ கட்டுரைகளைச்‌ சுமநது வரும்‌ வாகனங்களாக அமையும்‌ 
ஆய்விதழ்களைப்‌ பதிப்புத்துறை வெளியிட்டு வருகிறது. 
வாழ்வியல்‌ (Humanities), அறிவியல்‌, மெய்ப்பொருளியல்‌, 
கீழைக்கலை மொழியாய்வு, மரபு சார்ந்த பண்பாட்டியல்‌ ஆகிய 
துறைகளில்‌ ஐந்து ஆய்விதழ்களும்‌, தமிழியல்‌ சார்புடைய 
ஆய்விதழ்கள்‌ இரண்டும்‌ பதிப்புத்துறை வாயிலாக 
வெளியிடப்படுகின்றன. 


ஆண்டேடு (Year Book) 

அனைத்துலக நிகழ்ச்சிகளின்‌ ஆவணமாக விளங்கும்‌ 
ஆண்டேடு (nan Year Book of International Affairs) ஒன்று 
சட்டவியல்‌ துறையின்‌ உதவியால்‌ வெளியிடப்படுகிறது 


நூலடைவுகள்‌ 

சமசுகிருதத்துறை உருவாக்கிவரும்‌ சமசுகிருத நூல்‌ விவரப்‌ 
பட்டியலைத்‌ தொகுதி தொகுதியாகப்‌ பதிப்புத்துறை வெளியிட்டு 
வருகிறது. இதுகாறும்‌ இந்நூற்பட்டியலின்‌ (New Catalogue 
Catalogorum) பன்னிரெண்டு தொகுதிகள்‌ வெளியிடப்பட்டுள்ளன. 
மேலும்‌ அத்வைத வேதாந்த இலக்கிய நரலடைவு ஒன்றும்‌ 
வெளியிடப்பட்டுள்ளது. ஆய்வு வேட்கையுடையவர்களுக்கு நன்கு 
உதவக்கூடிய நூலடைவுகள்‌ பற்பல இப்பதிப்புத்துறையால்‌ 
வெளியிடப்படுகின்றன. 


30 


மொழி பெயர்ப்பு நூல்கள்‌ 

பல்கலைக்கழகம்‌ மொழி பெயர்ப்புப்‌ பணியில்‌ ஈடுபட்டுப்‌ 
புகழ்‌ மகுடம்‌ சூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கம்பராமாயணம்‌ 
மலையாளத்திலும்‌, பெரியபுராணம்‌ கன்னடத்திலும்‌, திருக்குறள, 
சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை ஆகியன இந்தியிலும்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டுப்‌ பதிப்புத்‌ துறையால்‌ வெளியிடப்பட்டுள்ளமை 
சிறப்பாகக்‌ கருதத்தக்கது. போப்பையரின்‌ திருவாசக ஆங்கில 
மொழி பெயர்ப்பு மறு அச்சீட்டுக்கு எடுத்துக்‌ கொள்ளப்படவிருக்‌ 
கிறது 


அச்சில்‌ வாரா அருந்தமிழ்‌ நூல்கள்‌ 

இது வரை அச்சிடப்‌ பெறாது ஓலைச்‌ சுவடிகளில்‌ முடங்கிக்‌ 
கிடக்கும்‌ அருந்தமிழ்ப்‌ பணுவல்களைத்‌ துறைத்‌ தமிழறிஞர்கள்‌ 
உதவியால்‌ அச்சில்‌ பதிப்பிக்கும்‌ பணியினையும்‌ பதிப்புத்துறை 
மேற்கொண்டு வருகிறது. 
தகவல்‌ நூல்கள்‌ 

பல்கலைக்கழகத்‌ துறைகளிலும்‌ இணைப்புக்‌ கல்லூரிகளிலும்‌ 
நடத்தப்‌ பெறும்‌ படிப்புப்‌ பிரிவுகள்‌ பற்றிய தகவல்களைத்‌ தாங்கிய 
நூல்‌ (Prospectus) அண்டுதோறும்‌ பல்கலைக்கழக மாணவர்‌ 
வழிகாட்டு மையத்தின்‌ துணையோடு பதிப்புத்துறையால்‌ 
வெளியிடப்படுகிறது மேலும்‌, இம்மையத்தின்‌ உதவியால்‌ தமிழ்‌ 
நாட்டுக்‌ கல்வி நிறுவனங்கள்‌ அனைத்திலும்‌ நடத்தப்‌ 
படிப்புப்‌ பிரிவுகள்‌ 
வெளியிடப்பட்டுள்ள து. 


பெறும்‌ 
பற்றிய தகவல்களைத்‌ தரும்‌ நூலும்‌ 


ஒலி நாடாக்கள்‌ (Audio Cassettes) 

` பல்கலைக்கழக இசைத்‌ துறையின்‌ முயற்சியால்‌ பாரதியார்‌ 
பாடல்கள்‌ இசையமைக்கப்பட்டுப்‌ பாடப்பட்டு இரண்டு ஓலி 
நாடாக்களில்‌ பதிவு செ ய்யப்பட்டுப்‌ பதிப்புத்‌ துறையால்‌ 
வெளியிடப்பட்டுள்ள து 


பரிசும்‌ பாராட்டும்‌ 

தமிழ்ப்‌ பேரகராதி உருவாக்கியமைக்காக அதன்‌ 
பதிப்பாசிரியர்‌ எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை அவர்களுக்குத்‌ தமிழக 
அரசு "இராவ்பகதூர்‌” பட்டமளித்துச்‌ சி i 


: றப்பித்‌ துள்ளது. டாக்டா்‌ 
௧.த. திருநாவுக்கரசு அவர்கள்‌ எழுதிய திருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌ 


31 


என்னும்‌ நூல்‌ சாகித்ய அகாதெமியின்‌ பரிசு 1972-இல்‌ பெற்றது 
டாக்டர்‌ கு. மோகனராசு எழுதிய "திருக்குறளில்‌ மரபுகள்‌" என்னும்‌ 
நூலும்‌ திருவள்ளுவரின்‌ குறிக்கோளியலும்‌ உலகப்‌ 
பொதுமையியலும்‌' என்னும்‌ நூலும்‌ தமிழக அரசின்‌ பரிசுகளை 
முறையே 1983, 1984 ஆகிய ஆண்டுகளில்‌ பெற்றன. 


விற்பனைமுறை 

பல்கலைக்கழகப்‌ பணி நேரத்தில்‌ விற்பனை மையத்தில்‌ 
நேரடியாகப்‌ பணம்‌ செலுத்தி உரிய கழிவுடன்‌ தேவைப்படும்‌ 
புத்தகங்களை வாங்குவதற்கு வசதி *செய்யப்பட்ளெளது 
அஞ்சல்வழியாகவும்‌ புத்தகங்கள்‌ விற்பனை செய்யப்படுகின்றன. 
பல்கலைக்‌ கழகத்‌ துறைகளில்‌ பிஎச்டி. பட்டப்‌ பேற்றுக்காக 
ஆய்வு மேற்கொண்டுள்ள : மாணவர்களுள்‌ சிலர்‌ பகுதிநேர 
விற்பனை முகவர்களாக அமர்ததப்பட்டுள்ளனர்‌ அவர்கள்‌ 
வாயிலாகவும்‌ நூல்கள்‌ விற்பனை செய்யப்படுகின்றன அன்றியும்‌, 
புத்தகப்‌ பதிப்பாளர்கள்‌ வாயிலாகவும்‌ வெளியீடுகள்‌ 
விற்பனையாகின்றன. நாட்டின்‌ பல பகுதிகளில்‌ அவ்வப்போது 
நிகழும்‌ புத்தகக்‌ கண்காட்சிகளில்‌ பதிப்புத்துறை பங்கேற்றுப்‌ 
பல்கலைக்கழக நூல்களைச்‌ சிறப்புக்‌ கழிவுடன்‌ விற்பனை செய்து 


வருகிறது 


தமிழ்ச்சுவடி. நூலகம்‌ 


டாக்டர்‌ இ. சுந்தரமூர்த்தி' 


சுவடித்‌ தொகுப்பு 
பழந்தமிழ்ச்‌ சுவடிகள்‌ பல உலகெங்கிலும்‌ அரிய 

நூலகங்களில்‌ பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன அவற்றை 
முழுமையாகத்‌ தொகுத்து அனைத்துத்‌ தமிழ்ச்‌ சுவடிகள்‌ அடங்கிய 
விவரப்‌ பட்டியலை வெளியிடுவது தமிழாய்விற்கும்‌ பிற துறைகள்‌ 
ஆய்விற்கும பெருந்துணையாய்‌ அமையும்‌ மருத்துவம்‌, மனையியல்‌, 
வானவியல்‌, சோதிடம்‌ பற்றிய பல்துறைத்‌ தமிழ்ச்‌ சுவடிகளும்‌ 
இன்றைய அறிவியல்‌ பார்வையோடு ஆராய்வதற்கு உரியனவாகும்‌. 
இன்று கிடைக்கும்‌ பழமையான மருத்துவச்‌ சுவடிகளில்‌ 
காணலாகும்‌ மருத்துவக்‌ குறிப்புகள்‌ இன்றைய மருத்துவ அறிவியல்‌ 
கருத்துகளோடு எந்த அளவில்‌ பொருந்தி வருகின்றன என்பதையும்‌ 
காண வேண்டும்‌ அவ்வாறே மனை, வாஸ்து முதலிய கருத்துக்கள்‌ 
இன்றைய கட்டுமானப்‌ பொறியியல்‌ செய்திகளோடு ஒப்பிட்டு 
ஆராய்தற்குரியன. நூல்‌, நூல்‌ பற்றிய கருத்துகள்‌, தொகுப்பு, 
போற்றிப்‌ பாதுகாக்கும்‌ நெறி, பயன்படுத்தும்‌ நெறி ஆகியன குறித்த 
பழஞ்செய்திகள்‌ இன்றைய நூலக அறிவியல்‌ செய்திகளோடு 
இணைத்துப்‌ பார்க்கத்தக்கன பழஞ்சுவடிகளில்‌ காணலாகும்‌ 
கருத்துகளையும்‌ ஒப்பு நோக்கி ஆராய்வதற்குச்‌ சுவடித்‌ 
தொகுப்புகள்‌ மிகமிக இன்றியமையாதனவாகும்‌. 

நூல்‌ மரபு 

தொல்காப்பியம்‌ முதற்‌ கொண்டு பின்னைய இலக்கண 

நூல்களும்‌, இலக்கியங்களும்‌ நூல்‌ பற்றிப்‌ பல்வேறு செய்திகளைத்‌ 
தருகின்றன. நூலின்‌ இயல்பு நூலின்‌ அழகு, நூலின்‌ பயன்பாடு, 
நூலைப்‌ l போற்றிய நெறி, நூல்களைப்‌ பல்வேறு 
வகையாகப்பகுத்தல்‌, தொகுப்பு நெறி முதலாயின இச்செய்தி 
எனா ல ண்டு கண? ன்றன. “நூல்‌” என்னும்‌ சொல்லினை 
அடிப்படையாகக்‌ கொண்டு நாலகம, நூலறிவு, நூ லுரைகாரர்‌, 





A . i 1 
இணைப்‌ பேராசிரியர்‌, தமிழ்‌ மொழித்துறை, சென்னைப்‌ 


a z 


33 


நூலாசிரியர்‌, நூல்நயம்‌, நூல்குற்றம்‌, நூல்‌ வழக்கு, நூல்‌ வல்லார்‌, 
நூலோர்‌ தொகுத்தமை, நூற்பொருள்‌, நூன்முகம்‌, நூன்மரபு, 
நூன்முடிபு எனப்‌ பல சொல்‌ வழக்குகள்‌ இலக்கியங்களில்‌ 
பயன்பட்டு வருவது பெரிதும்‌ எண்ணத்தக்கது. முனைவன்‌ 
கண்டது முதல்‌ நூல்‌” என்றார்‌ தொல்காப்பியர்‌ (தொல்‌ 649) முதல்‌ 
வழி சார்பென நூல்‌ மூன்றாகும்‌ என்றார்‌ நன்னூலார்‌ (நன்னூல்‌ 
5) நரல்‌ நுவலும்‌ நெறி, நூல்‌ கொள்ளும்‌ நெறி ஆகியன குறித்து 
இலக்கண நூலார்‌ நன்கு விவரித்துரைப்பர்‌ பழந்தமிழ்‌ 
நூல்களைப்‌ பாடுபொருள்‌ நிலையிலும்‌, அடிவரையறை 
நிலையிலும்‌ வகுத்தும்‌ தொகுத்தும்‌ தந்த முன்னையோர்‌ நெறியை 
இன்றைய நூலகப்‌ பகுப்பு நெறியோடு இணைத்துப்‌ பார்ப்பின்‌ 
புதிய செய்திகளைப்‌ பெறக்கூடும்‌ சுவடி, ஒலை, ஏடு, இதழ்‌, தோடு, 
மடல்‌, தந்திரம்‌, தாக்கு, பனுவல்‌, புத்தகம்‌ எனப்‌ பல்வேறு 
சொறகளை நூலுக்குப்‌ பழந்தமிழர்‌ வழங்கினர்‌ தனித்தனியாகவும்‌, 
பொதுவிடங்களிலும்‌ சுவடிகளைச்‌ சேமித்து வைத்துப்‌ போற்றினர்‌ 
சுவடிகளை நூலகம்‌ போல அன்று தொகுத்து வைத்திருந்த செய்தி 
கல்வெட்டுகளினாலும்‌ புலனாகின்றன. இஙஙனம்‌ சுவடிகள்‌ 
தொகுத்து வைத்ததைச்‌ 'சுரசுவதி பண்டாரம்‌' எனக குறிப்பிடுவதும்‌ 
எண்ணத்தக்கது சரசுவதி பண்டாரம்‌” என்னும்‌ நூல்நிலையம்‌ 
சிதம்பரத்தில்‌ இருந்தமையைக்‌ கல்வெட்டுகள்‌ காட்டுகின்றன. 
சரசுவதி என்பது நூல்களையும்‌ பண்டாரம்‌ என்பது நூல்கள்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள இடம்‌ என்பதையும்‌ சுட்டும்‌ சரசுவதி 
பண்டாரத்தில்‌ பல்வேறு மொழிகளில்‌ எழுதப்பட்ட ஓலைச்‌ 
சுவடிகள்‌ இருந்தன இந்தச்‌ சுவடிகளைப்‌ பார்த்துப்‌ 
படியெடுப்பதற்கு சுவடிநூல்‌ வல்லார்‌ நியமிக்கப்படட்டிருந்தனர்‌. 
தமிழ்ச்‌ சுவடிகளையும்‌ சமஸ்கிருதச்‌ சுவடிகளையும்‌ ஒப்பிட்டு 
எழுதும்‌ பணியும்‌ நடைபெற்றது. நூல்நிலையம்‌ நன்கு 
நிருவகிககப்பட நிலம்‌ தானமாக வழங்கப்பட்ட செய்தியையும்‌ 
அறிந்துகொள்ள முடிகின்றது சுவாமிதேவர்‌ என்‌ பவர்‌ 
நூல்நிலையப்‌ பணியைச்‌ செய்து வந்தார்‌ எனவும்‌ 
அறியமுடிகின்றது. கிபி 12ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஆண்ட சுந்தர 
பாண்டிய மன்னர்களின்‌ கல்வெட்டால்‌ இச்செய்தி தெரிய 
வருகின்றது திருமுறைகள்‌ சிதம்பரம்‌ கோயிலிலிருந்துதான்‌ 
கிடைத்தன என்பதாக இந்நூல்‌ நிலையத்திலிருந்துதான்‌ அவை 
கிடைத்தன எனலாம்‌ சரசுவதி பண்டாரம்‌ இருந்த இடத்தைத்‌ 
திருமுறைகண்ட புராணம்‌ 'மன்றுளாடும்‌ கூர்த்த விருட்கண்டர்‌ 
புறககடையின்‌ பாங்கர்‌ ஆர்ந்த தமிழிருந்த விடம்‌' எனக்‌ 


34 


கூறுகின்றது. “ஐயர்‌ நடமாடும்‌ அம்பலத்தின்‌ மேல்பால்‌' 
இருந்ததாக மற்றொரு பாடலும்‌ கூறும்‌. அறிஞர்‌ குழுவாகச்‌ செய 
லபட்டிருந்த இடம்‌ என்பதால்‌ நூல்‌ நிலையம இங்கு இருந்திருக்க 
கூடும்‌. அப்போதிருந்த பல சூழல்களால்‌ மூடப்பட்டிருந்த இந்த 
சரசுவ பண்டாரத்தை முதலாம்‌ இராஜ ராஜன்‌ மீண்டும்‌ 
புனரமைத்துப்‌ . பயன்படுமாறு செய்திருக்க வேண்டும்‌ 
உமாபதிசிவாசாராயர்‌ இதனைப்‌ 'பண்டாரந்‌ திறந்து விட்டான்‌ 
பரிவு கூர்ந்தான்‌ ' என்று கூறுவதால்‌ இதனை அறிய முடிகின்றது 
எனவே கல்வெட்டியல்‌ அறிஞர்களின்‌ ஆய்வால்‌ நம்முடைய 
பழைய நூல்நிலையம்‌ பற்றிய செய்தி கிடைப்பது பெரிதும்‌ 
குறிப்பிடத்தக்கதாகும்‌ (ஆ. பத்மாவதி, தினமலர்‌ 28.9.90) 
இவ்வாறே திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ உள்ள சேரன்மகாதேவி 
அப்பன்‌ கோயில்‌ நூல்‌ நிலையமும்‌ குறிப்பிடத்தக்கது என்பர்‌ 
வச்சிரநந்தி என்றும்‌ சமணப்‌ பெரியார்‌ பல சுவடிகள்‌ பாதுகாத்து 
வைத்திருந்ததை வரலாறு நமக்குக்‌ காட்டும்‌ இங்ஙனம்‌ தொன்று 
தொட்டுப்‌ போற்றிப்‌ பாதுகாத்து வந்த சுவடிகள்‌ பல்வே று 
நிலைகளில்‌ படியெடுக்கப்பட்டுச்‌ சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. 
சுவடி நூலகங்கள்‌ 

தமிழ்‌ நாட்டிலும்‌ பிறவிடங்களிலும்‌ ஏறத்தாழ ஐம்பதிற்கும்‌ 
மேற்பட்ட சுவடி. நூலகங்களில்‌ இன்று சுவடிகள்‌ பாதுகாத்து 
வைக்கப்பட்டுளளன அவற்றுள்‌ சில வருமாறு: 
அரசினர்‌ சுவடி நூலகம்‌, சென்னை 
வே சாமிநாதையர்‌ நூலகம்‌, அடையாறு, சென்னை 
உலகத்தமிழ்‌ ஆராய்சி நிறுவனம்‌, சென்னை 
சரசுவதி மகால்‌ நூலகம்‌, தஞ்சாவூர்‌ 


சாந்தலிங்க அடிகளார்‌ தமிழ்க்‌ கல்‌ and, பேரூர்‌, கோவை 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌ 

சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம்‌, சென்னை 

பிரம்ம ஞான சபை நூல்‌ நிலையம்‌, அடையா று 
புதுவை பிரெஞ்சு நிறுவனம்‌, பாண்டிச்சேரி 

10. காசிமடம்‌, திருப்பனந்தாள்‌ 


yp erxnaw ஆ wh 


35 


77. கலைமகள்‌ கல்வி நிலையம்‌, ஈரோடு 
72, சங்கராச்சாரியர்‌ சுவாமிகள்‌ மடம்‌, காஞ்சிபுரம்‌ 
73. தருமபுரம்‌ ஆதின மடம்‌, மாயவரம்‌ 
14. திருவாவடுதுறை ஆதீனமை திருவாவடுதுறை 
75 சரவணம்பட்டி கெளமார ஆதீனம்‌, கோவை 
16. மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை 
77, மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, மதுரை 
18 கல்கத்தா தேசிய நூலகம்‌, கல்கத்தா 
20 திருவனந்தபுரம்‌ அரசினர்‌ சுவடி நூலகம்‌ 
எனப்‌ பல்வேறு நூலகங்களில்‌ உள்ள சுவடிகள்‌ மொத்தம்‌ பல 
அயிரத்திற்கும்‌ மேற்பட்டனவாய்‌ விளங்குகின்றன அயல்‌ நாடுகள்‌ 
பலவற்றிலும்‌ தமிழ்ச்‌ சுவடிகள்‌ பல உள. இச்சுவடிகள்‌ 
அனைத்தையும்‌... தொகுத்து முறைப்படுத்தி வைத்தால்‌ 
பழஞ்செய்திகள்‌ பலவற்றையும்‌ அறிந்து கொள்ள முடியும்‌ 
மீட்சி இயக்கம்‌ 

பழந்தமிழ்ச்‌ சுவடிகளைப்‌ போற்றிப்‌ பாதுகாத்திருப்பின்‌ தமிழ்‌ 
இலக்கிய வரலாறு இன்னும்‌ முழுமை பெற்றிருக்கக்‌ கூடும்‌. கால 
வெள்ளத்திற்குப்‌ பல்வேறு பழஞ்சுவடிகள்‌ இரையானமையால்‌ 
உரையாசிரியர்களின்‌ கூற்றால்‌ தெளியப்பெறும்‌ பல்வேறு 
நூல்களும்‌ இன்றும்‌ பெயரளவிலேதான்‌ உலவி வருகின்றன 
பொருப்பிலே பிறந்து தென்னன்‌ புகழிலே கிடந்து நெருப்பிலே 
நின்று நீரிலே பயின்ற பாவை ' தமிழ்‌ மகள்‌ என்பர்‌ ஆனால்‌ 
காலந்தோறும்‌ நெருப்பிலும்‌ நீரிலும்‌ மடிந்த சுவடிப்‌ பாவைகள்‌ 
தூம்‌ மிகப்‌ பலவாயின. ஆழிவினின்றும்‌ தப்பிய சுவடிகள்‌ 
பலவற்றையும்‌ தக்கவாறு வெளிப்படுத்தும்‌ பயனுள்ள முயற்சி 
ஒன்றினை உருவாக்குதல்‌ வேண்டும்‌ எனவே சுவடிகள்‌ மீட்சி 
இயக்கம்‌” ஒன்றினைத்‌ தொடங்குதல்‌ இன்றைய சூழலில்‌ மிகமிக 
இன்றியமையாதது எனலாம்‌. 

சுவடிகளைத்‌ தொகுத்‌ து வைத்துள்ள அனைத்து 
நிறுவனங்களிலும்‌ உள்ள சுவடிகள்‌ குறித்து ஆராய்ந்தறிவது 


36 


அவசியமாகும்‌. அவ்வகையில்‌ கல்கத்தா தேசிய நூலகத்தில்‌ உள்ள 
தமிழ்ச்‌ *வடிகளைப்‌ பற்றிய செய்திகளைக்‌ காணலாம்‌. . 


கல்கத்தா தேசிய நூலகம்‌ 


தேசிய வரலாற்றுப்‌ பெருமை பெற்ற கல்கத்தா நூலகம்‌ 
வைசிராய்கள்‌ வாழ்ந்த பெருமாளிகையாகும்‌. மிக அழகிய 
அமைப்புடன்‌ விளங்கும்‌ இப்பெருமாளிகையில்‌ 1948அம்‌ ஆண்டு 
இந்நூலகம்‌ தொடங்கப்‌ பெற்றது. இந்திய நாட்டில்‌ வழங்கும்‌ 
எல்லா மொழிகளுக்கும்‌ உரிய நூல்களை இந்நூலகம்‌ தொகுத்து 
வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்‌ நூல்கள்‌ பலவற்றையும்‌ 
சொந்தமாகத்‌ தொகுத்துவைத்திருந்து தமிழறிஞர்‌ பலரும்‌ 
இந்நூலகத்திற்குத்‌ தங்களுடைய தொகுப்புகளை வழங்கியுள்ளனர்‌ 
நூலகத்‌ தமிழ்ப்‌ பகுதி 

தமிழ்ப்‌ பகுதிக்குக்‌ கிடைத்த பெரிய நன்கொடை பேராசியர்‌ 
எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை அவர்கள்‌ தொகுத்து வைத்துப்‌ 
போற்றிய நூல்களும்‌ பழஞ்சுவடிகளுமாகும்‌ பேராசியர்‌ 
மறைவிற்குப்‌ பின்‌ அவர்‌ தொகுத்தவை அனைத்தும்‌ 
இத்‌ நூலகத்திற்கு நன்கொடையாக அளிக்கப்‌ பெற்றன. ஏறத்தாழ 
4500 நூல்களுக்கு மேல்‌ (தமிழ்‌. 2943, ஆங்கிலம்‌, பிரெஞ்சு, 
ஜெர்மன்‌ நூல்கள்‌ 1543; சமஸ்கிருதம்‌ 113, மலையாளம்‌ 16) 
அவருடைய தொகுப்பாகத்‌ தனிப்‌ பேழையில்‌ வைக்கப்‌ 
பெற்றுள்ளன. இவற்றோடு பேராசிரியர்‌ அவர்கள்‌ அவ்வப்போது 
தொகுத்து வைத்திருந்த பற்பல குறிப்புகள்‌, அகராதிகள்‌, சிற்சில 
தூல்களுக்கு ஏடுபார்த்து எழுதி வைத்திருந்த தாள்கள்‌ ஆகியவை 
உள இவற்றையெல்லாம்‌ முறைப்படி தொகுத்து ஆராய்ந்து 
பதிப்பித்தால்‌ பல அரிய செய்திகள்‌ கிடைக்கக்கூடும்‌ 
தமிழ்ச்‌ சுவடிகள்‌ 

பேராசிரியர்‌ தொகுத்து வைத்திருந்த சுமார்‌ 340க்கும்‌ 
மேற்பட்ட சுவடிகள்‌ இந்‌ நூலகத்தில்‌ நன்கு பாதுகாத்து வைக்கப்‌ 
பெற்றுள்ளன. இத்தொகுப்பில்‌ சங்க நூல்களிலிருந்து பிற்காலப்‌ 
பிரபந்தங்கள்‌ வரை பல்வேறு அரிய சுவடிகள்‌ உள. ஒரு 
சுவடி. யிலேயே வேறு நூல்கள்‌ சேர்ந்து அமைந்துள்ள சுவடிகளும்‌ 
பலவாகும்‌. இவற்றையும்‌ தனித்தனியே நன்கு பிரித்து நோக்கினால்‌ 

ப ன்‌ எண்ணிக்கை இன்னும்‌ மிகுதியாகக்‌ கூடும்‌. இனி 
இந்நூலகத்தில்‌ தொகுத்து வைக்கப்‌ பெற்றுள்ள சுவடிகள்‌ பற்றிய 

வரங்களைக்‌ காணலாம்‌. 


37 


நிகண்டுகள்‌ 

திவாகரம்‌, பிங்கலம்‌, ஆசிரிய உரிச்‌ சொல்‌ நிகண்டு, சூடாமணி 
நிகண்டு, அகராதி நிகண்டு முதலாய பல்வேறு நிகண்டுச்‌ 
சுவடிகளும்‌ இத்தொகுப்பில்‌ உள்ளன இங்குள்ள நிகண்டுச்‌ 
சுவடிகளுள்‌ திவாகரச்‌ சுவடிகள்‌ மட்டும்‌ 27 உள்ளன இவற்றில்‌ 
முழுமை நிலையில்‌ உள்ள சுவடிகள்‌ 17, ஒரு சில தொகுதிகள்‌ 
குறைவுபட்டுள்ளன பேராசிரியர்‌ தம்‌ கைப்படப்‌ பாடபேதக்‌ 
குறிப்புடன்‌ பிரதி செய்துள்ள சுவடியும்‌ குறிப்பிடத்தக்க து. 


பிங்கலம்‌ முதலிய பிற நிகண்டுகள்‌ மொத்தம்‌ 38 உள்ளன 
இவற்றுள்‌ பல்பொருட்‌ சூளாமணி, விரிவு பொருள்‌ நிகண்டு 
ஆகியவை அச்சிடப்‌ பெறாதவை எனலாம்‌ 


பல்பொருட்‌ சூளாமணி 

அகராதி நிகண்டு போல்‌ அகரவரிசையில்‌ அமைந்துள்ள gy. 
வெம்மையெனும்‌ பெயர்‌ லிருப்பும்‌ உட்டணமும்‌' என்னும்‌ 
நூற்பாவோடு, இச்சுவடி முடிவுறுகிறது மொத்தம்‌ 67 ஏடுகள்‌ 
கொண்ட ஒரு பகுதியும்‌ 59 ஏடுகள்‌ கொண்ட மற்றொரு பகுதியும்‌ 
இச்சுவடியில்‌ அமைந்துள்ளன. ஆராய்ந்து பதிப்பிடற்குரிய 
சுவடிகளுள்‌ இதும்‌ ஒன்றாகும்‌. 


விரிபொருள்‌ நிகண்டு 

மொத்தம்‌ 142 ஏடுகளைக்‌ கொண்ட இச்சுவடி நல்ல நிலையில்‌ 
முழுமையாக உள்ளது சுவடியின்‌ இறுதியில்‌ ஓலி பற்றிய பெயர்த்‌ 
தொகுதி சுவிதை பதினெட்டாகுமே' என முடிகிறது 'அசுத்‌ தொகுதி 
70க்குச்‌ செய்யுள்‌ 283’ எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதால்‌ இந்‌ நிகண்டு 
பத்துத்‌ தொகுதிகளைக்‌ கொண்டதாக அமைந்தது எனலாம்‌. 


சதுரகராதி 

வீரமாமுனிவர்‌ எழுதிய சதுரகராதி ஏடுகளும்‌ உள. அந்நூல்‌ 
பதிப்பித்த பின்னர்‌ அச்சு நூலைப்‌ பார்த்துச்‌ சுவடியில்‌ எ 
வைத்துள்ள குறிப்பும்‌ ஏட்டில்‌ காணப்படுகிறது. அச்‌ குறிப்பு 
வருமாறு: 

"வீரமாமுனிவர்‌ செய்த சதுரகராதியில்‌ தொகையகராதி 
தரங்காபுரம்‌ சண்முக கவிராசர்‌ அவர்களால்‌ பார்வையிடப்பட்டுச்‌ 
சிந்தாதிரிப்பேட்டை நெல்லுமண்டி, வெங்கட்டராம முதலியார்‌ 
அவர்கள்‌ புத்திரராகிய கேசவ முதலியார்‌ அவர்களால்‌ 


38 
பதிப்பிக்கப்பட்ட gy" 


இச்சுவடி எழுதிய ஆண்டுபற்றிய விவரமும்‌ இச்சுவடியில்‌ 
குறிக்கப்‌ பெற்றுள்ளது. “சாலிவாகன ளு 1770-இல்‌ நிகழ்கின்ற கீலக 
ளு” என்னும குறிப்பு அவர்‌ தம்‌ கால உணர்வைக்‌ காட்டுவதாக 
அமைந்துள்ள து. 


நாட்குறிப்பு 

சுவடி எழுதத்‌ தொடங்கின நாளிலிருந்து ஓவ்வொரு 
நிலையிலும்‌ கால உணர்வு தோன்றச்‌ சுவடிகளில்‌ எழுதி 
வைத்திருக்கும்‌ குறிப்புகள்‌ வியத்தற்குரியவாய்‌ விளங்குகின்றன 


அகராதி 68 என்னும்‌ எண்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ள ஒரு சுவடியில்‌ 
278 ஏடுகள்‌ உள்ளன (இவ்வெண்‌ கல்கத்தா நூலைக்‌ குறிப்பெண்‌ 
ஆகும்‌) அகரம்‌ நாத மாத்திரையியல்‌ பால்‌ பிறந்த அகரம்‌' எனத்‌ 
தொடங்கி வெளவல்‌ கொள்ளையிடல்‌ பிடித்தல்‌ வாருதல்‌' வரை 
உள்ளது. இவ்வேட்டின்‌ இறுதியில்‌ அமைந்துள்ள ஒரு குறிப்பு 
ஏட்டின்‌ தலைமுறையைச்‌ சுட்டுவதாக அமைந்துள்ளது அக்குறிப்பு 
வருமாறு. 


'பிள்ளைக்கண்‌ பிள்ளையவர்கள்‌ குமாரர்‌ ஆதிநாத பிள்ளை 
அகராதி. மேற்படியார்‌ மகன்‌ யவன்‌ பெரிய 
திருவடி.ப்பின்ளை எழுதினது. அகராதி வயித்திய லிங்கன்‌ பிள்ளை 
ஏடுபார்த்து எழுதினது' 


என்னும்‌ குறிப்பு வரலாற்றுணர்வையும்‌ காட்டும்‌. அவ்வாறே 
ஏடுபார்த்து எழுதும்‌ வரலாற்றினை நாட்குறிப்புப்‌ போலச்‌ 
சுவைபடக்‌ குறித்துள்ளனர்‌ 


"1103 ஞூ சர்வசித்து ளு தை மீ 7 வெள்ளிக்கிழமை பூர்வ 
பட்சம்‌ திருவோணம்‌ நட்சத்திரம்‌ பகல்‌ கும்ப லக்கினத்தில்‌ 
தொடங்கியெழுதின து மேற்படி வருஷம்‌ மாசி மீ 12 
வெள்ளிக்கிழமை பூர்வபட்சம்‌ கார்த்திகை நட்சத்திரம்‌ பகல்‌ கும்ப 
லக்கினத்தில்‌ பெரிய திருவடி மேற்படி அகராதியெழுதி 
நிறைவேறின து இந்த அகராதியை நான்‌ 1104 ஞு ஷை மீ 19 தேதி 
வெள்ளிக்கிழமை ரேவதி நடசத்திரம்‌ துலா லக்கின முதல்‌ பிழை 
பார்த்து உயிர்‌ எழுத்து உயிர்‌ மெய்‌ எழுத்து ஒற்றெழுத்து 
இதுகளில்‌ மொழிக்கு மூதல்‌ எழுத்துக்களும்‌ நூதனம்‌ எழுதி 1104 
ரூ பங்குனி மாதம்‌ 14 வெள்ளிக்கிழமை எழுதி முடிந்தது. ஆழ்வார்‌ 
திருவடிகளே சரணம்‌. இன்னும்‌ பி 


39 


இக்குறிப்பில்‌ எழுதத்‌ தொடங்கிய நாள்‌, முடிவுற்ற நாள்‌, பிழை 
பார்க்கத்‌ தொடங்கிய நாள்‌; முடிவுற்ற நாள்‌; அனைத்தும்‌ 
வெள்ளிக்கிழமை எனச்‌ சுட்டப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 
அவ்வாறே இன்னும்‌ பிழை தீர வேண்டியது உண்டு' என்னும்‌ 
குறிப்பு, இன்னும்‌ செம்மையாய்ச்‌ செய்ய வேண்டும்‌ என்னும்‌ அவர்‌ 
தம்‌ ஆர்வத்தையும்‌ புலப்படுத்தும்‌ 

சதுரகராதியினின்றும்‌ வேறுபட்ட ஓர்‌ அகராதி ஏடும்‌ (72) 
இத்தொகுப்பில்‌ உள்ளது. 'அசுக்காழ்‌ - உள்வயிரம்‌' எனத்‌ 
தொடங்கி வெளவியம்‌-துன்பம்‌' என்பது வரை இருப்பதால்‌ இது 
முழுமை பெற்ற அகராதியாய்‌ இருக்கக்‌ கூடும்‌' இன்னொரு சுவடி 
(77) ௮ - ஸ்ரீமன்‌ நாராயணன்‌” எனத்‌ தொடங்கி 'முக்கோடம்‌' வரை 
எழுதப்பெற்றுள்ள.து i 

இச்சுவடிகள்‌ அனைத்தையும்‌ நேரில்‌ நன்கு ஆராய்ந்து 
பார்த்தால்‌ தான்‌ அவற்றின்‌ பயன்பாடும்‌, மதிப்பும்‌ நன்கு 
புலனாகும்‌ 


விகடப்‌ பிரசங்கப்‌ பழமொழி 

அகரநிரலில்‌ பல்வேறு பழமொழிகளைத்‌ தொகுத்துத்‌ 
தருவதாக இச்சுவடி அமைந்துள்ளது 'அகங்கண்டது புறஞ 
சொல்லாதே எனத்‌ தொடங்கி வைத்த பண்டம்‌ பார்த்து 
வயிறெரிந்து நின்றது போல' என்னும்‌ பழமொழியோடு நிறைவு 
பெறுகின்றது இப்பழமொழித்‌ தொகுப்பின்‌ தலைப்பே மிகவும்‌ 
புதுமையாக உள்ளது பெயரிலிருந்தே வேடிக்கையாகச்‌ 
சொற்பொழிவு செய்வோருக்கு இது மிகவும்‌ பயன்படும்‌ என 
ஊகிக்கலாம்‌ முழுமையாகவும்‌ நல்ல நிலையிலுமுள்ள 
இச்சுவடிகளை ஆராய்ந்து பதிப்பிக்க ஆவன செய்தல்‌ வேண்டும்‌ 

இச்சுவடிக்‌ கட்டில்‌ மற்றும்‌ ஒரு பழமொழித்‌ தொகுப்பு 
உள்ளது. அகப்பை சுவை அறியுமா' எனத்‌ தொடங்கும்‌ இச்சுவடி. 
முழுமையாக இல்லை. மேலும்‌ இத்‌ தொகுப்பில்‌ 'அசுரகுலம்‌ 
அழிவதேன்‌? அரிவையர்‌ துணி கிழிவதேன்‌?' எனத்‌ தொடங்கும்‌ இரு 
சொல்லலங்காரம்‌ என்னும்‌ நாலும்‌ அகர வரிசையில்‌ 
அமைந்துள்ளதாகத்‌ தெரிகின்றது. 
இலக்கண நூல்கள்‌ 

தொல்காப்பியம்‌, நேமிநாதம்‌, நன்னூல்‌, வீரசோழியம்‌ 
யாப்பருங்கலக்‌ காரிகை, தண்டியலங்காரம்‌, அகப்பொருள்‌, 


40 


இலக்கண விளக்கம்‌, பிரயோக விவேகம்‌, நவநீதப்‌ பாட்டியல, 


அணியிலக்கண வினா விடை முதலான பல எடுகள்‌ இத்‌ நாலகத்தில்‌ 
உள்ளன. 


தொல்காப்பியப்‌ பொருளதிகார இளம்பூரணர்‌ உரைக்கு 
ஆதாரமான ஏடு நம்‌ நாட்டிலேயே இங்கு தான்‌ உள்ளது என்று 
அறிஞர்‌ கருதுவர்‌. இதனை வ.உ சிதம்பரம்‌ பிள்ளையவர்களும 
பேராசியர்‌ வையாபுரிப்‌ பிள்ளை அவர்களும்‌ முதன்‌ முதலாகச 
சென்னை வாவிள்ளா ராமசாமி சாஸ்து அண்டு ஸன்‌ 
வாயிலாக 7956இல்‌ வெளியிட்டனர்‌ என்பர்‌ 


எனவே தொல்காப்பிய இளம்பூரணர்‌ பொருளதிகார 
ஏட்டைப்‌ பெற்றிருக்கும்‌ தனிப்பெருமை இந்நாலகத்திற்கு 
உரியதாகின்றது எனலாம்‌. ஒரே சுவடிக்கட்டில்‌ பல இலக்கண 
நூல்களையும்‌ தொகுத்து எழுதி வைக்கும்‌ மரபும்‌ இருந்தமை 
இங்குள்ள ஏடுகளால்‌ அறியமுடிகின்றது. காரிகை மூலம்‌, 
அகப்பொருள்‌ மூலம்‌, சிதம்பரப்‌ பாட்டியல்‌, அபிதானப 
பொருத்தப்‌ பாட்டியல்‌, இரத்தினச்‌ சுருக்கம்‌, பன்னிருபாட்டியல 
ஆகியவற்றின்‌ தொகுப்பு ஓரே சுவடியில்‌ உள்ளது. நன்னூல 
விருத்தியுரை கொல்லம்‌ 85 7-ஆம்‌ ஆண்டில்‌ அதாவது 
1682-இல்‌ எழுதப்பெற்ற காலப்‌ பழ்மையுடைய ஏடு ஒன்றும 
இங்குள்ள gy 

'உவமையலங்காரம்‌' என்னும்‌ 34 பாடல்கள்‌ அடங்கிய ஒரு 
சிறு நூலும்‌ உள்ளது, அச்சானதாகத்‌ தெரியவில்லை சிவ 
குருநாதன்‌ சேவடி வணங்கி உவமையின்‌ இயல்பு உரைக்குவன்‌ 
யானே” எனத்‌ தொடங்கும்‌ இச்சுவடியை 


யும்‌ நன்கு ஆராய்ந்‌ 
பதிப்பிக்கலாம்‌ j s 
குறள்‌ சுவடிகள்‌ 
குறட்பாவிற்கு ஒரு வரி விளக்கமாக அமைந்துள்ள சுவடி 
குறிபபிடத்‌ தக்கதாகும்‌. ஏட்டில்‌ 


i. ழூ. சண்முகம்‌ பிள்ளை, தமிழாய்வு (தொ 9), சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, 1979 , பக்கம்‌, 39. 


41 


AET - எழுத்துக்களெல்லாம்‌ அகரத்தை முதலாகவுடையன 
வது போலுலகங்‌ கடவுளை முதலாக வுடையது” 


என்பது போன்று அமைந்த ஒரு வரி விளக்கத்‌ திருக்குறள்‌ (எண்‌ 
121) பெரிதும்‌ ஆராய்தற்குரியது திருக்குறள்‌ விளக்கமாய்‌ அமைந்த 
திருவேங்கட வெண்பா (123), திருக்குறள்‌ விருத்தம்‌ (124) ஆகிய 
நூல்கள்‌ இன்னும்‌ அச்சானதாகத்‌ தெரியவில்லை 

திருவேங்கட வெண்பா 19 ஏடுகளைக்‌ கொண்டு நல்ல 
நிலையில்‌ விளங்குகின்றது. ஓவ்வொரு அதிகாரத்திலும்‌ ஓவ்வொரு 
குறளைக்‌ கொண்டு வெண்பாவாகப்‌ பாடியுள்ளார்‌ பொருட்பால்‌ 
108-அவது அதிகாரம்‌ வரை உள்ளது 1013-ஆம்‌ வருடம்‌ மாசி 
மாதம்‌ 16 ஆதிவாரத்தன்று எழுதி முடிந்தது' என்னும்‌ 
குறிப்புள்ளது 

திருக்குறள்‌ திருவிருத்தம்‌ 84 ஏகெளைக்‌ கொண்டது. 
தலையேட்டில்‌ "செல்ல மருதூரிலிருக்கும்‌ நம்பி குரிச்சி தாமோதரப்‌ 
டெருமாள்‌ முதலியார்‌ புத்திரன்‌ பரமசிவ முதலியார்‌ வரகவியாகச்‌ 
சொல்லியது" என்று குறிக்கப்பட்டுள்ளது. 78-ஆஅவது அதிகாரம்‌ 
வரை அமைந்துள்ள து. 


பதிப்பியல்‌ நெறி 

அண்மைக காலத்தில்‌ அச்சியற்கலையும்‌, பதிப்புக்கலையும்‌ 
நன்கு வளர்ந்து வருகின்றது. ஏறத்தாழ நூற்று எழுபத்தைந்து 
ஆண்டுகளுக்கு முன்னர்க்‌ கிடைத்த திருக்குறள்‌ சுவடி ஒன்றின்‌ 
மூலமாகவும்‌ அதில்‌ எழுதப்பட்டுள்ள பிழைதிருத்தம்‌ மூலமாகவும்‌ 
நமக்கு ஆரிய பதிப்பு வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ கிடைக்கின்றன. 


"திருவள்ளுவர்‌ குறள்‌, திருவள்ளுவ மாலை, நாலடியார்‌” 
என்னும்‌ (128) பெயரில்‌ அமைந்துள்ள ஏடு ஓர்‌ அரிய um Gug 
ஆராய்ச்சி ஏடாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது இக்குறிப்பினை 
விரிவாக ஆராயந்தால்‌ மூலபாட ஆய்வியல்‌ (Textual criticism) 
குறித்து முன்னையோர்‌ கொண்டிருந்த எண்ணம்‌ நன்கு புலனாகும்‌. 
இவ்வோலைச்‌ சுவடியால்‌ பதிப்பு நெறியின்‌ பண்பும்‌ புலனாவதைக்‌ 
காணலாம்‌. 


கூறலின்‌ முதல்‌ பதிப்பு 
திருக்குறளின்‌ மூலப்‌ பதிப்புகஞன்‌ தமிழில்‌ மிகத்‌ 


42 


தொன்மையான பதிப்பாக இன்று நமக்குக்‌ கிடைப்பது கி.பி. 
1812-90) அச்சான திருக்குறள்‌ மூலபாடம்‌' என்னும்‌ தலைப்பில்‌ 
அமைந்த நூலாகும்‌. இலக்கண விலக்கிய வராய்ச்சியுடையவர்‌ 
களாலிகிதப்‌ பிழையற வாராய்ந்து சுத்த பாடமாக்கப்பட்டது' 
என்னும்‌ குறிப்புடனும்‌ தொண்டை மண்டலம்‌ சென்னைப்‌ 
பட்டினத்தில்‌ தஞ்சை நகரம்‌ மலையப்ப பிள்ளை குமாரன்‌ 
ஞானப்பிரகாசனால்‌ அச்சிற்‌ பதிக்கப்பட்டது. மாசத தினசரிதை 
அச்சுக்கூடம்‌ இ.” (08/2 எனத்‌ தமிழ்‌ எண்ணில்‌ 
தரப்பட்டுள்ளது) என்னும்‌ குறிப்புடனும்‌ தலைப்புப்‌ பக்கம்‌ 
திகழ்கின்றது 

மர எழுத்தால்‌ அச்சடிக்கப்பட்டுள்ள இப்பதிப்பே திருக்குறள்‌ 
பதிப்பு வரலாற்றில்‌ முதல்‌ நூலாகத்‌ திகழ்கின்றது தமிழகத்தில்‌ 
முதன்‌ முதலாகக்‌ கிபி 1712-இல்‌ தரங்கம்பாடியில்‌ முதல்‌ 
அசசுக்கூடம்‌ ஏற்பட்டது. எனவே சரியாக ஒரு நூற்றாண்டிற்குப்‌ 
பின்னர்‌ இப்பதிப்பு நமக்குச்‌ கிடைத்துள்ளது. இப்பதிப்பு நூலின்‌ 
முன்னுரையில்‌ காணும்‌ குறிப்புகள்‌ உண்மைப்‌ பாடத்தைத்‌ தேர்ந்து 
தெளிவதற்கு என்னென்ன முறைகளை மேற்கொண்டனர்‌ 
என்பதைக்‌ காட்டும்‌. 

நெடிய கால இடைவெளிக்குப்‌ பின்னர்‌ ஒரு நூலினைப்‌ 
பதிப்பிக்கும்‌ போது ஆசிரியரின்‌ உண்மைப்‌ பாடத்தைத்‌ தெளித்து 
பதிப்பிப்பது என்பது சிக்கலான செயலாகும்‌. கிடைக்கின்ற 
பல வறு சுவடிகளையும்‌ திரட்டி நுணுகி ஆராய்ந்து மூல 
பாட த்தைத்‌ துணிதல்‌ வேண்டும்‌. நூரலுக்குள்ளேயே கிடைக்கின்ற 
ஆச ரங்கள்‌ (internal evidences) நூலின்‌ நடை, நூலில்‌ 
சை ஈளப்படும்‌ சொற்களின்‌ தன்மை வரலாற்றுக்‌ குறிப்புகள்‌ 
முத மாயின கொண்டு மூல பாடத்தைத்‌ துணியலாம்‌ என்பர்‌ 
இரண்டாவதாக நூலுக்கு வெளியே கிடைக்கின்ற ஆதாரங்கள்‌ 
(External evidences) நூலாசிரியருடைய பிறபடைப்புகள்‌ அவர்‌ 
காலத்திய பிறபடைப்புகளில்‌ காணப்படும்‌ அந்நூலைப்‌ பற்றிய 
குறிப்புகள்‌, மேற்கோள்கள்‌ முதலாயினவும்‌ மூலத்தைத்‌ துணிதற்குப்‌ 
பயன்படும்‌ 

18129} தோன்றிய திருக்குறள்‌ மூலபாடம்‌” என்னும்‌ 
இம்முதல்‌ பதிப்பில்‌ சுவடிகளைப்‌ பதிப்பிக்க வேண்டிய நோக்கம்‌ 





2. ௮. விநாயக மூர்த்தி, மூலபாட ஆய்வியல்‌, பாலமுருகன்‌ 
பதிப்பகம்‌, மதுரை, 1978, பக்கம்‌ 73. 


43 


பற்றியும்‌, பதிப்பிக்கும்‌ போது மூலபாடம்‌ பிழைபடாமல்‌ 
இருப்பதற்குக்‌ கையாண்ட நெறிமுறைகள்‌ குறித்தும்‌ விரிவாக 
எடுத்‌ துரைக்கப்பட்டுள்ள து. "இவை அச்சிற்பதிக்கு முன்‌ 
தென்னாட்டில்‌ பரம்பரை ஆதீனங்களிலும்‌ வித்துவ 
செனங்களிடத்திலுமுள்ள சுத்த பாடங்கள்‌ பலவற்றிற்கு மிணங்கப்‌ 
பிழையற இலக்கண விலக்கிய வாராய்ச்சியு 
டையவர்களாலாராய்ந்து சுத்த பாடமாக்கப்பட்டன” என்னும்‌ 
குறிப்பு திருக்குறளின்‌ அனைத்துச சுவடிகளையும்‌ தொகுத்துப்‌ 
பார்த்த செய்தியை அறிவிக்கும்‌. சுத்த பாடங்களைத்‌ 
தீர்மானிப்பதற்குத்‌ தனி ஒருவரின்‌ முயற்சி பெரிதும்‌ பயன்‌ தராது 
அறிஞர்‌ குழு கூடி முடிவெடுத்தமையும்‌, அவ்வாறு எடுத்த 
முடிவையும்‌ பல்வேறு அறிஞர்களுக்கு அனுப்பிக்‌ கருத்துரை 
பெற்றதையும்‌ இப்பதிப்பின்‌ வரலாறு நமக்குக்‌ காட்டும்‌. 

இங்ஙனம்‌ பலவேறு அறிஞர்களிடம்‌ அனுப்பியும்‌, ஆய்ந்தும்‌ 
முடிவு கண்ட இப்பதிப்பிலும்‌ பிழைதிருத்தம்‌ கண்ட வரலாறு 
இந்நூலகத்தில்‌ உள்ள சுவடியொன்றினால்‌ அறிய முடிகின்றது. 
இத்தால்‌ அச்சாசனத்திற்குப்‌ பின்னரும்‌ இந்‌ நூலினைப்‌ பார்த்து 
ஓலையில்‌ படியெடுதது எழுதி வைத்துள்ளனர்‌ அங்ஙனம்‌ 
படியெடுத்தவர்கள்‌ பாடபேதங்களைக்‌ கூர்ந்தாராய்ந்து பிழை 
திருத்தியுள்ளனர்‌ அந்த ஓலைச்‌ சுவடியில்‌ காணப்படும்‌ குறிப்பு 
வருமாறு: 

"திருநெல்வேலி அம்பல வாண கவிராயர்‌ பிழை தீர்த்துச்‌ 
சென்னைப்‌ பட்டினத்துக்கு அனுப்புவிச்சு அவ்விடத்திலிருந்த 
திருவாவடு துறை ஆதின வித்துவான்‌ அம்பலவாணத்‌ தம்பிரான்‌, 
சீர்‌ காழி வடுசநாத பண்டாரம்‌ அவர்கள்‌ மறுபடிக்‌ 
கண்ணோட்டத்துடன்‌ ஆராயப்பட்டு அச்சிற்பதித்த காயிதப்‌ 
பொத்தகத்தை ஆழ்வார்‌ திருநகரியில்‌ தேவர்பிரான்‌ கவிராயர்‌, 
ஆதிநாத பிள்ளை தலத்‌ தேடுகள்‌ வைத்துச்‌ சோதித்து வேறேடு 
எழுதியிருப்பது. மறுபடி திருநெல்வேலியில்‌ அம்பலவாண 
கவிராயரிடத்தில்‌ தீர்மானமானது. ஆழ்வார்‌ திருநகரியில்‌ 
சோதித்தது ... நம்முடைய ஏடு சுத்தமாகத்‌ திருத்தியிருக்கிற து”. 
என்னும்‌ குறிப்பினால்‌ அச்சேறிய திருக்குறளின்‌ முதல்‌ பதிப்பிலும்‌ 
மூலபாடங்களைத்‌ திருத்தி மீண்டும்‌ பதிப்பாசிரியருக்கே அனுப்பித்‌ 
தீர்மானம்‌ செய்த பதிப்பு வராலாறு புலனாகும்‌ இவ்வோலைச்‌ 
சுவடியில்‌ பிழைதிருத்தங்கள்‌ பற்றி விரிவான குறிப்புகள்‌ இருப்பது 


44 


மல்லாமல்‌ அவற்றை அட்டவணைப்‌ படுத்தியும்‌ பின்வருமாறு 
தந்துள்ளனர்‌. 


என்னும்‌ நான்கு தலைப்புகளில்‌ அமைத்துள்ளனர்‌ எனவே 
இச்சுவடி திருக்குறள்‌ பாடபேத ஆராய்ச்சி ஏடாகவும்‌ 
விளங்குகின்ற து 


பழமையான ஏடுகள்‌ 

சிலப்பதிகாம்‌, சிந்தாமணி, சூளாமணி முதலாயவற்றின்‌ 
ஏடுகளுள்‌ சிந்தாமணி ஏடு மிகவும்‌ காலப்‌ பழமை 
வாய்ந்ததாயிருக்கக்‌ கூடும்‌. நச்சினார்க்கினியா உரையுடன்‌ அமைந்த 
ஏடு கி.பி. 1611-இல்‌ எழுதியதாகும்‌. இது ஏறத்தாழ 100 ஆண்டுகட்கு 
முன்னர்‌ எழுதப்பட்டதாகும்‌. 7652-இல்‌ எழுதப்பட்ட நன்னூல்‌ 
விருத்தியுரை ஏடும்‌, 7702-இல்‌ எழுதப்பட்ட திவாகரம்‌ ஏடுகளும்‌ 
மிகப்‌ பழமையானவை. சிலப்பதிகாரத்தைத்‌ தழுவி எழுதிய 
கோவலன்‌ கதை என்னும்‌ அம்மானை ஏடும்‌ அச்சில்‌ வந்ததாகத்‌ 


தெரியவில்லை 


அரிய குறிப்புகள்‌ 

ஏடுகள்‌ இலக்கியங்களைப்‌ பாதுகாத்து நமக்கு அளிப்பது 
போலவே ஏடுகளில்‌ காணப்பெறும்‌ சில அரிய குறிப்புகளும்‌ 
அவர்தம்‌ பண்புகளைப்‌ புலப்படுத்துவனவாய்‌ அமைந்துள்ளன. 
ஏட்டின்‌ இறுதியில்‌ சுவடி எழுதுவோர்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லும்‌ 
சில செய்திகளால்‌ காலவரலாறும்‌ குடும்ப வரலா றும்‌ 
புலனாகின்றன. 


"903 ஞூ புரட்டாசி மீ 24 செவ்வாய்க்கிழமையும்‌ பிரதமையும்‌ 
அத்த நட்சத்திரமும்‌ கூடின நாளில்‌ நேமிநாதம்‌ எழுதி முகிந்தேன்‌. 
"சங்கத்‌ தமிழை அனுசரிக்கும்‌ மகாவித்வ சனங்களுக்குத்‌ தொண்டு 
செய்யும்‌ நெல்லை நாயகம்‌ எழுத்து" 

"சிவனடி யார்க்குத்‌ தொண்டு செய்யும்‌ நெல்லைநாயகம்‌ 

எழுத்து" 

"பிழை பொறுக்கும்‌ பெருமாள்‌ எழுதியது" 

"செக்காலை குடியிலிருக்கும்‌ அடுத்தாரை ரட்சிக்கும்‌ பெருமாள்‌ 


பிள்ளை எழுதியது" 
எனனும்‌ குறிப்புகள்‌ எழுதுவோரின்‌ பண்பைக்‌ காட்டுவனவாம்‌. 
சிரியர்களிடம்‌ அளவற்ற பக்தி கொண்டவர்கள்‌ என்பதைத்‌ 
"திருமேனி கவிராயரவர்‌ பிரசாத குமாரர்‌ ரத்தின கவிராயர்‌ பாத 
தாமரையே தஞ்சம்‌" என்றும்‌ 'பெரிய திருவடி. திருமேனி கவிராய 
குரு புத்திரரான ரத்தின கவிராய குரு ச பாத தாமரைகளே சரணம்‌” 
என்றும்‌ குறிப்பதால்‌ அறியலாம்‌ 


சுவடியைப்‌ போற்றல்‌ 

"பிழை பார்த்து மைக்காப்பு சாத்தவும்‌", "பொத்தகம்‌ 
பிழையாயிருப்பது பார்த்துத்‌ திருத்த வேண்டியது” என்னும்‌ 
தொடர்கள்‌ நூல்‌ பிழையற வருதல்‌ வேண்டும்‌ என்னும்‌ அவர்‌ தம்‌ 
வேட்கையினைக்‌ காட்டும்‌. "நன்னூல்‌ பொஸ்தகம்‌ நீடுழிகாலம்‌ 
வாழ்ந்திருக்க" என நூலைப்‌ போற்றிப்‌ பாதுகாக்கும்‌ மரபையும்‌ 
இச்சுவடிக்‌ குறிப்புகள உணர்த்துகின்றன. 


வரலாற்றுணர்வு 

சதிருவழுதி வளாட்டுத்‌ திருநகரி அழகிய நம்பியா பிள்ளை 
திருவேங்‌ கடமுடையான்‌" என்றும்‌, "திருநெல்வேலி தேரோடும்‌ 
வடக்குச்‌ தெருவாகிய கற்பக விநாயகன்‌ பெருந்தெரு வட சிறகு 
வடக்கானம்‌ சேதுராய கோத்திரம்‌ நமசிவாயம்‌ பிள்ளை 
பெளத்திரனும்‌ சங்க மூர்த்தியா பிள்ளையவர்கள்‌ குமாரனுமாகிய 
காந்திமதி நாதன்‌ கையெழுத்து" என்றும்‌ குறிப்பதால்‌ சுவடி 
எழுதுவோரின்‌ வரலாற்றுணர்வு புலனாகும்‌. 


இங்ஙனம்‌ சுவடிகளின்‌ இறுதியில்‌ காணப்பெறும்‌ அரிய 
தொடர்களும்‌ சொலலாட்்சிகளும்‌ படிக்கப்‌ படிக்கத்‌ தெவிட்டாத 
பேரின்பத்தருவனவாய்‌ அமைந்துள்ளன. 


அரும்பணி 

அரிய ஏடுகளைத்‌ தன்னகத்தே பெற்று விளங்கும்‌ இந்தரலகச்‌ 
சுவடிகள்‌ தமிழார்வலர்களுக்கு அரும்‌ பெரும்‌ கருவூலமாகும்‌ 
காலப்பழமையால்‌ நலியும்‌ இச்சுவடிகளை மீட்டுருவாக்கம்‌ 
செய்யும்பணியை விரைவில்‌ தொடங்குதல்‌ நலம்‌ பயக்கும்‌. 
"திருக்குறள்‌ தெளிவுரை" போன்று சுவடி வடிவிலேயே 
அக்காலத்தில்‌ எழுதப்பெற்ற புதுமையும்‌ இந்நூலகத்தில்‌ உண்டு. 
அச்சில்‌ வாராத அருந்தமிழ்‌ நூல்களை வெளிக்கொணரும்‌ 


46 


பணியில்‌ விரைவாக நாட்டம்‌ செலுத்துவது தமிழுக்கும்‌ 
தமிழருக்கும்‌ செய்யும்‌ அரும்பணியாகும்‌ "மறைந்து போன தமிழ்‌ 
நூல்கள்‌" என்று அறிஞர்‌ மயிலை சீனி வேங்கடசாமி எழுதித்‌ 
தொகுத்து நூலைப்‌ பார்த்த பின்னரும்‌ அப்பட்டியலில்‌ மீண்டும்‌ 
பல நூல்களைத்‌ சேர்த்திட வாய்ப்புத்‌ தருவதும்‌ வாளா விருப்பதும்‌ 
சரியாமோ? 


துணை நூல்கள்‌ 

1. மு. சண்முகம்‌ பிள்ளை, இ சுந்தரமூர்த்தி, கல்கத்தா தேசிய 
நூலகத்‌ தமிழ்ச்‌ சுவடிகள்‌, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
1979. 


௮. விநாயக மூர்த்தி, மூலபாட ஆய்வியல்‌, பால முருகன்‌ 
பதிப்பகம்‌, மதுரை, 7978. 


3. தமிழாய்வு, தொகுதி 9, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 1979. 


"நூலகரும்‌ நூல்‌ வல்லோர்‌ அதல்‌ j 
Librarian : A Scholar 


a கணேசன்‌* M.A., M.L.1.5., B.Ed., 


முன்னுரை : 

நூலகமும்‌ சோதனைக்கூடமும்‌ (Library and Laboratory) ஒரு 
ஆராய்ச்சி நிறுவனத்தின்‌ இரண்டு கண்கள்‌ போன்றது. நூலகம்‌ 
தான்‌ ஆராய்ச்சிகளின்‌ வித்திடம்‌, அறிவுக்களஞ்சியம்‌ 
கண்டுப்பிடிப்புகளின்‌ புகலிடம்‌. அறிஞர்களை தொடர்புபடுத்தும்‌ 
தொடர்நிலையம்‌ இலாபத்தை எதிர்நோக்கா சமூக நிறுவனம்‌. இது 
கல்வி நிறுவனங்களுக்கு  மட்டுமினறி வணிக மற்றும்‌ 
தொழில்நிறுவனங்களின்‌ வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்றாகும்‌ 


நூல்களைச்‌ சேகரித்து, பாதுகாத்து, பராமரித்து அவைகளை 
சரியான வாசகாகளுக்கு சரியான நேரத்தில்‌ வழங்குகின்ற நூலகர்‌ 
அந்த நூல்களின்‌ வல்லுனரே என்பதில்‌ ஐயமில்லை 
வாசகர்களுக்கு நூலகளை வழங்கும்‌ போதும்‌ அவர்களைத்‌ 
தகவலுடன்‌ தொடர்புபடுத்தும்‌ போதும்‌ ஒரு நூலகர்‌ எவ்வாறு 
அந்த நூல்களின்‌ வல்லோர்‌ ஆகின்றார்‌ என்பது இக்கட்டுரையில்‌ 
ஆராயப்பட்டுள்ளது மேலும்‌ நூலகங்கள்‌ முன்பு இருந்த நிலையும்‌ 
இப்போதுள்ள நிலையும்‌ நூலகர்களின்‌ பணியில்‌ ஏற்பட்டுள்ள 
மாற்றமும்‌ இதில்‌ விவரிக்கப்பட்டுள்ள gy. 


நூலகத்தின்‌ முந்தைய நிலையும்‌ இன்றைய நிலையும்‌ : 

நூல்களை வாசகர்களுக்கு இரவல்‌ வழங்கி திரும்பப்‌ பெறுதல்‌ 
மற்றும்‌ இவற்றைப்‌ பாதுகாக்கும்‌ இடமாக மட்டுமே இயங்கி வந்த 
நூலகம்‌, நூல்கள்‌, பருவ இதழ்கள்‌, மற்றும்‌ தகவல்‌ தொடர்பு 
சாதனங்களின்‌ பெருக்கத்தால்‌ இதன்‌ பணிகள்‌ மேலும்‌ 
அதிகரித்துவிட்டது. 





* நூலக உதவியாளர்‌, கிண்டி வளாக நூலகம்‌, சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌, செண்னை - 25 


இப்போது நூலகம்‌ (Library) என்ற இடத்தைத்‌ தகவல்‌ 
தொடர்பு மையம்‌ (Information Centre) எனவும்‌ நூலகர்‌ (Librarian) 
என்ற பதவியைத்‌ தகவல்‌ தொடர்பு அலுவலர்‌ (Information Officer) 
எனவும்‌, நரலகத்திலுள்ள நரல்களை (Books) தகவல்‌ தொடர்பு 
சாதனங்கள்‌ (information Materials) எனவும்‌, நூலக வாசகர்களை 
(Readers) நூலகத்தை பயன்படுத்துவோர்‌ (Library Users) எனவும்‌ 
மாற்றி அமைக்கப்பட்டுவிட்டது 

தகவல்‌ சாதனங்களான புத்தகங்கள்‌, பருவ இதழ்கள்‌, தொழில்‌ 
நுட்ப அறிக்கைகள்‌, ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌, ஒலிப்பதிவுகள்‌, 
திரைப்படச்சுருள்கள்‌ போன்றவற்றின்‌ பெருக்கத்தினால்‌ 
கணிப்பொறியின்‌ (Computer) உதவியுடன்‌ அவைகளை 
வகைப்படுததி வாசகர்களின்‌ நேரத்தைச்‌ சேமிப்பதில்‌ நூலகர்கள்‌ 
முனைய வேண்டிய அவசியம்‌ ஏற்பட்டுள்ளது 


நூலகங்களின்‌ இன்றைய முக்கியப்‌ பணி : 
(The role of the Libraries) 


1. தானாகவே முயன்று கற்கும்‌ (Self study) வாசகர்களுக்கு 


உறுதுணையாக அமைகிறது 


உள்நாடடு மறறும்‌ பன்நாட்டு விஞ்ஞானம்‌, அரசியல்‌ மற்றும்‌ 
பொருளாதார தகவல்களை வேற்றுமையின்றி அனைவருக்கும்‌ 
வழங்குகின்றது 
3 எல்லா துறைகளிலும்‌ அன்றாட கண்டுபிடிப்புகளை 
அனைவருக்கும்‌ தெரிவிக்கும்‌ ஒரு நிறுவனமாகத்‌ திகழ்கிறது 
ஒருவருடைய ஓய்வான நேரத்தை (Leisure time) மற்றவர்களுக்கு 
பாதகமின்றி பயனுள்ள வகையில்‌ பயன்படுத்தும்‌ ஒரு 
நிறுவனமாகவும்‌ திகழ்கிறது 
5 ஆராய்ச்சியாளாகளுக்கு நேரத்தைச்‌ சேமிக்க உதவும்‌ 
உரைச்சுருக்க இதழ்களையும்‌ முறைப்படுத்தப்பட்ட 
நூலவரிசை அமைப்புகளின்‌ பட்டியலையும்‌ (Abstracting and 
indexing Service) வெளியிடுதல்‌. 
6 நாலகங்களுககிடையே நூல்களையும்‌, பருவ இதழ்களையும்‌ 
பரிமாற்றம்‌ செய்து (intertibrary loan) வாசகர்களின்‌ 


49 


தேவைகளைப்‌ பூர்த்தி செய்வதுடன்‌ தன்னுடைய 
செலவினையும்‌ குறைத்துக்‌ கொள்கிறது. 

7. புத்தகங்களைத்‌ தருவதின்றி வாசகர்களுக்குக்‌ குறித்த நேரத்தில்‌ 
நகல்களை (Reprographic Service) எடுத்து வழங்கும்‌ பணியும்‌ 
நடைபெறுகிறது 

8 அமர்வுகள்‌ (Seminars) கலந்துரையாடல்கள்‌ (Discussions) 
முதலியவற்றை நடத்தி வாசகர்களுக்கு நூலகத்தைப்‌ 
பயன்‌ படுத்தும்‌ முறையையும்‌, வாசகர்களுக்கிடையே 
ஆர்வத்தையும்‌ ஏற்படுத்துகிறது 

9. தேசிய மற்றும்‌ மாநில மைய நூலகங்களில்‌ அந்நாட்டின்‌ 
வெளியீடுகள்‌ பாதுகாக்கப்படுகிறது 


10 எலக்ரானிக்‌ மெயில்‌ சர்வீஸின்‌ (E-mail Service) மூலம்‌ 
அயல்நாடுகளில்‌ உள்ள தகவல்களையும்‌ உடனுக்குடன்‌ 
நூலகத்‌ தேவையாளர்களுக்கு அளிக்கிறது. 


நூலகரும்‌ நூல்வல்லோர்‌ ஆதல்‌ : 

ஓர்‌ ஆசிரியர்‌ எவவளவு காலம்‌ கல்வி கற்றாலும்‌ தான்‌ கற்ற 
கல்வியை மற்றவர்களுக்குக்‌ கற்பிக்கும்‌ போது ஏற்படும்‌ 
அனுபவத்தினால்தான்‌ அவர்‌ முழு அறிவைப்‌ பெறுகின்றார்‌. அதே 
போன்றுதான்‌ ஒரு நூலகர்‌ நூலக பயிற்சி கல்வியை 
பெற்றிருந்தாலும்‌ நூலக வாசகர்களின்‌ தேவைகளை நிறைவேற்றும்‌ 
பணியில அவர்‌ ஈடுபடும்‌ போதுதான்‌ அவர்‌ அந்த நூல்களில்‌ 
உள்ள தகவல்களை அறிகின்றார்‌ தொடர்ந்து தன்‌ பணியை 
இவ்வாறு செய்யும்‌ போது அந்த நூல்களின்‌ வல்லோராக இவர்‌ 
திகழ்கின்றார்‌ ஒரு நூலகர்‌ பல துறைகளில்‌ வல்லுனராக ஆவதற்கு 
வாய்ப்புகள்‌ அதிகம்‌ குறிப்பாக ஆராய்ச்சி நிறுவனங்களில்‌ 
பணியாற்றுகின்ற நூலகர்கள்‌ நூலகத்துறையில்‌ முதுகலைக்‌ 
கல்வியைப்‌ பெற்றிருப்பதுடன்‌ அடிப்படைக்‌ கல்வியாக மற்றொரு 
துறையிலும்‌ முதுகலைக்‌ கல்வியைப்‌ பெற்றவர்களாகத்‌ 
திகழ்கின்றனர்‌. நூலகர்கள்‌ எல்லா பாடங்களிலும்‌ வல்லுனராக 
(Master of all subjects) ஆதல்‌ சிரமமாக இருப்பினும்‌, தண்‌ 
நூலகத்தே உள்ள எல்லா நூல்களின்‌ வல்லோர்‌ (Master of all 
books) ஆதலில்‌ எந்த வித ஐயமுமில்லை. ஆசிரியர்கள்‌ 
வகுப்பறையில்‌ மாணவர்களுக்கு வழிக்காட்டுதலுக்கு இணையாக 


50 


நூலகர்களும்‌ நூலகத்தில்‌ தகவல்களை அறிவதில்‌ 
வழிகாட்டுகின்றனர்‌ அவ்வாறு அவர்கள்‌ வழிகாட்டுவதின்மூலம்‌ 
எந்தெந்த கட்டங்களில அவர்கள்‌ நூல்‌ வல்லோர்‌ ஆகின்றனர்‌ 
என்பதை கீழே காண்போம்‌. 


நூல்களைத்‌ தேர்ந்தெடுக்கும்போது (Book Selection) 
நூல்வல்லோர்‌ ஆதல்‌ : 

பல்கலைக்கழக மறறும்‌ ஆராய்ச்சி நிறுவன நூலகங்களில்‌ 
ஒருவருக்கு மேற்பட்ட நரலகர்கள்‌ பணியாறநினா லும்‌ ஒவ்வொரு 
கட்ட பணியில்‌ ஒவ்வொரு நூலகரும்‌ தன்‌ நரலகத்தே உள்ள 
நூல்களின்‌ வல்லோராகத்‌ திகழ்கின்றனர்‌ 


புத்தகங்களை வாங்குவதற்காகத்‌ தேர்ந்தெடுக்கும்போ து 
நூலகர்கள்‌ புத்தக வினியோகஸ்தாகள்‌ வெளியிட்டுள்ள புத்தக 
உரைசசுருக்ககதை அறிந்து வாசகர்களின்‌ தேவைகளுக்கேற்ப 
புததகங்களை  தேர்ந்தெடுககின்றனர்‌ இந்த முதல்‌ கட்டப்‌ 
பணியிலேயே அநதப புத்தகத்தின்‌ மையக்‌ கருத்து, அதன்‌ ஆசிரியர்‌ 
அது எந்தக்‌ கல்வி நிலையில்‌ உள்ள வாசகர்களுக்குத்‌ 
தேவைபபடுகிறது என்பதைத்‌ தெளிவாக அறிந்‌ துகொள்ள 


வாய்ப்புகள்‌ உண்டு 


நூல்களை வகைப்படுத்தி, நூலக நூல்‌ பாட்டி (Classification and 
Cataloguing) தயாரிக்கும்‌ போது நூல்‌ வல்லோர்‌ ஆதல்‌ : 
நூல்களைப்‌ பிரித்து வகைப்படுத்துதல்‌, நூலக நூல்‌ பட்டி 
தயாரித்தல முதலியன திரைக்குப்பின்‌ நடைபெறும்‌ ஒரு முக்கியப்‌ 
பணியாகும்‌ நூல்களை வகைப்படுத்தும்‌ முறைகளில்‌ மிகவும்‌ 
முக்கியமானவை முனைவர்‌ SR அரங்கநாதனின்‌ கோலன்‌ பகுப்பு 
முறையும்‌ (Colon classification) மெல்வல்‌ டூவி அவர்களின்‌ டூவி தசம 
பகுப்பு முறையும்‌ (Dewey Decimal Classification) பால்‌ ஒட்லெட்‌, 
ஹென்‌ லா பேன்டெய்னி அவர்களின்‌ யுனிவர்சல்‌ 
பகுப்புமுறையும்‌ (Universal Decimal Classification) ஆகும்‌ 


புத்தகங்களின்‌ எண்ணிக்கைப்‌ பெருகுவதாலும்‌, புத்தக 
படைப்பாளர்களின்‌ அதிகரிப்பாலும்‌ ஒரு பாடமான து மற்றொரு 
பாடத்துடன்‌ இணைந்து புதிய பாடமாக (e.g. Bio-chemistry, 
Bio-technology), nhd,WyhYk, ஒரு புத்தகம்‌ பல பாடங்களை 
விவரிப்பதாலும்‌ வகைப்படுத்தும்போது தூலகர்‌ 
அப்புத்தகங்களின்‌ முழு தகவல்களையும்‌ அறிந்து வகைப்படுத்த 


51 


வேண்டியுள்ளது. இவ்வாறு வகைப்படுத்த நூல்களை மேற்கண்ட 
ஏதாவது ஒரு பகுப்பு முறையில்‌ பிரித்து எண்கள்‌ 
வழங்கப்படுகிறது 

மேலும்‌ இப்புத்தகங்களுக்கு பாடங்களின்‌ வரிசையிலும்‌, 
ஆசிரியர்‌ மற்றும்‌ தலைப்புகளின்‌ அகரவரிசையிலும்‌ 
நூல்பட்டிகள்‌ (Catalogue) தயாரிக்கப்படுகிறது இவை வாசகர்கள்‌ 
நூல்களைத்‌ தேர்ந்தெடுப்பதற்கு மிகவும்‌ உறுதுணையாக உள்ளது 
இந்தக்‌ கட்டபணியிலும்‌ நூலகர்‌ அப்புத்தகங்களின்‌ முழு 
தகவல்களையும்‌ அறிந்து கொளகின்றார்‌. 


தகவல்‌ தொடர்புப்‌ பணியில்‌ (Reference Service) 
நால்வல்லோர்‌ ஆதல்‌ : 

புத்தகஙகளின்‌ எண்ணிக்கையில்‌ பெருகிவரும்‌ பெரிய 
நூலகங்களின்‌ தகவல்‌ தொடர்புப்‌ பணி மிகவும்‌ 
இன்றியமையாததாகும்‌ இப்பணியின்‌ மூலமதான்‌ நமது நூல்கள்‌ 
தந்‌ைத முனைவா்‌ SR அரங்கநாதன்‌ அவர்களின்‌ நான்காவது 
நூலக விதியான "காலம்‌ கருதுக" (Save the time of the reader) என்ற 
விதியை நாம்‌ கடைப்பிடிப்பதாகக்‌ கருதப்படும்‌ இப்பணியில்‌ 
உள்ள நூலகர்‌ (Reference Libranan) நூலகத்திற்கு வருகின்ற 
வாசகர்களை மகிழ்ச்சியுடன்‌ வரவேற்று அவர்களுக்குத்‌ 
தேவையான நூல்கள்‌ கிடைக்க வழிகாட்டுகின்றார்‌ மேலும்‌ 
வாசகர்களை நூலக நூல்பட்டியலுக்கும்‌, நூல்‌ வரிசையறைக்கும்‌ 
(Stack room) அழைத்துச்‌ சென்று அவர்களுக்கு தேவைலான்‌ 
நூல்கள்‌ கிடைக்க வழிகாட்டுகின்றார்‌ மேலும்‌ இத்துறையில்‌ 
வெளியிட்டுள்ள புதிய புத்தக வரிசைக்கும்‌ (latest books) 
அழைத்துச்‌ செல்கினறார்‌ இப்பணியை வாசகர்களுக்குத்‌ 
தொடர்ந்து செயவதால்‌ இந்த நூலகர்‌ அந்த நூலகத்திலுளள 
நூல்களின்‌ வல்லோர்‌ ஆகின்றார்‌ ஒரு வாசகர்‌ ஒரு குறிப்பிட்ட 
தலைப்பில்‌ தகவல்களைச்‌ சேகரிக்க முற்படும்போது அத்தகவல்கள்‌ 
எந்தெந்த நூல்களில்‌ கிடைக்குமென்பதையும்‌ இவரால்‌ கூற 
முடியும்‌ 
நூல்கள்‌ இரவல்‌ வழங்கி திரும்பப்‌ பெறும்போது (Circulation) 
நூல்வல்லோராதல்‌ : 

நூலகர்‌ வாசகர்களுக்கு நூல்களை வழங்கும்‌ போது அந்த 
நூல்களின்‌ ஆசிரியர்‌, மற்றும்‌ தலைப்பு, பாடம்‌ முதலியவற்றைச்‌ 
சரிப்பார்க்கின்றார்‌. அந்த வாசகர்களின்‌ கல்வி நிலையையும்‌ 


52 


கவனிக்கின்றார்‌. மேலும்‌ வாசகர்களிடமிருந்து திரும்பப்‌ 
பெறும்போது நல்ல நூல்கள்‌ இவரைப்‌ படிக்கத்‌ தூண்டுகின்றன. 
இந்த அனுபவத்தில்‌ இங்குள்ள நூலகர்‌ எந்தெந்த நூல்கள்‌ அதிகம்‌ 
பயன்‌ படுத்தப்படுகிறது, அந்த வாசகர்களின்‌ கல்வி நிலை 
முதலியவை நன்கு அறியப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு 
ஒரு குறிப்பிட்ட பாடத்தைக்‌ கூறினால்‌ இவர்களுக்குத்‌ தகுந்த 
நூல்களை இவரால்‌ கூற முடியும்‌ 

நூலகர்‌ நூல்வல்லோர்‌ ஆதலுக்கு மேலும்‌ உறுதுணையாக 

இருக்கும்‌ நூலகப்‌ பணிகள்‌ : 

1. நூலக வார இதழ்கள்‌ (Library Bulletin) செய்தி அறிக்கைகள்‌ 
(News sheet) மூலம்‌ வாசகர்களுக்கும்‌ நூலகர்களுக்கும்‌ அதிகத்‌ 
தொடர்பை ஏற்படுத்துதல்‌ 
நூலகக்கண்காட்சிகள்‌ (Book Fair) நடத்துதல்‌ 


வீடு வீடாக சென்று (House to House Survey and Personal 
Talk) வாசகர்களின்‌ தேவைகளை அநிதல்‌. 


4 நூலக விரிவாக்கச்‌ செயல்களின்‌ மூலம்‌ மருத்துவமனை, 
சிறைச்சாலை முதலிய இடங்களிலுள்ள வாசகர்களுடன்‌ 
தொடர்பு கொள்ளுதல்‌. 
நூலக வேலை நேரத்தை அதிகரித்தல்‌. 
தூலகத்தை நவீனமயமாக்குதல்‌ (Automation of Libraries) 
நூலகர்களுக்கிடையே கூட்டுணர்வை (Team spirit) 
ஏற்படுத்‌ துதல்‌. 

8 


அனுபவத்தைச்‌ சக நாலகருடன்‌ பகிர்ந்து கொள்ளுதல்‌ 
(Sharing with colleagues). 


9. மனித நேயத்துடன்‌ கூடிய திறந்த வெளி நூலக 
முறையின்மூலம்‌ வாசகர்கள்‌ சுதந்திரமாக நூல்களைத்‌ 
தேர்ந்தெடுக்கவிடுதல்‌. 

10. வாசகர்களின்‌ தேவைகளை உடனுக்குடன்‌ குறிப்பு எடுத்தல்‌ 

(Recording and Filing). 


53 


முடிவுரை : 

ஒரு வாசகா தனக்குத்‌ தேவையான புத்தகத்தைத்‌ தேடிக்‌ 
கொண்டிருக்கும்‌ போது அது அவருக்குக்‌ கிடைத்துவிட்டால்‌ 
அதனால்‌ அவர்‌ மனதில்‌ ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும்‌ அவருடைய முக 
மலர்ச்சியும்‌ அளவிடமுடியாது அப்புத்தகத்தை அடைய அவர்‌ 
தேடிக்‌ கொண்டிருக்கும்போது நூலகர்‌ உதவியினால்‌ அது 
கிடைத்துவிட்டால்‌ அவர்களுடைய கண்கள்‌ நமக்கு நன்றிக்‌ 
கணைகளைக்‌  (Gratefulliness of readers) காட்டிவிடும்‌ இந்த 
வாசகர்களின்‌ முகமலர்ச்சியை ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை 
பார்க்க நேரிடுகிறதோ அவ்வளவு விரைவில்‌ அந்த நூலகர்‌ 
நூல்வல்லோர்‌ ஆதல்‌ நிச்சயம்‌ 

ஒரு நாடு பொருளாதாரத்தில்‌ வளர வேண்டுமானால்‌ அந்நாடு 
அறிவியல்‌ மற்றும்‌ தொழில்துறைகளில்‌ புதிய கண்டுபிடிப்புகளைக்‌ 
காணவேண்டும்‌ இவைகளுக்கு உறுதுணையாக இருப்பது தகவல்‌ 
தொடர்பு முனனேற்றமேயாகும்‌ (Development of information 
Technology). இம்முன்னேற்றத்தில்‌ நூலகரின்‌ சேவை மிகவும்‌ 
இன்றியமையாததாகும்‌ இந்த நாடும்‌ இந்நாட்டு மக்களும்‌ 
நூலகங்கள்‌ வளர பாடுபடுவோமாக. 


வளர்க நூலகம்‌ ! ஓங்குக நூலகர்‌ பணி ! 


புத்தகசாலை 
எண்சீர்‌ விருத்தம்‌ 


தனித்தமைந்த வீட்டிற்புத்‌ தகமும்‌ நானும்‌ 
சையோகம்‌ புரிந்ததொரு வேளை தன்னில்‌, 
இனித்தபுவி இயற்கையெழில்‌ எல்லாம்‌ கண்டேன்‌, 
இசைகேட்டேன்‌! மணம்மோந்தேன்‌! சுவைகள்‌ உண்டேன்‌! 
மனித்தரிலே மிக்குயர்ந்த கவிஞர்‌ நெஞ்சின்‌ 
மகாசோதி யிற்கலந்த தெனது நெஞ்சும்‌! 
சனித்ததங்கே புததுணர்வு! புத்த கங்கள்‌ 
தருமுதவி பெரிது/மிகப்‌ பெரிது கண்டீர்‌! 


மனிதரெலாம்‌ அன்புநெறி காண்ப தற்கும்‌ 
மனோபாவம்‌ வானைப்போல்‌ விரிவ டைந்து 
தனிமனித தத்துவமாம்‌ இருளைப்‌ போக்கிச்‌ 
சகமக்கள்‌ ஒன்றென்ப துணர்வ தற்கும்‌, 
இனிதினிதாய்‌ எழுந்தஉயர்‌ எண்ண மெல்லாம்‌ 
இலகுவது புலவர்தரு சுவடிச்‌ சாலை; 
புனிதமுற்று மக்கள்புது வாழ்வு வேண்டில்‌ 
புத்தகசா லைவேண்டும்‌ நாட்டில்‌ யாண்டும்‌. 


தமிழர்க்குத்‌ தமிழ்மொழியிற்‌ சுவடிச்‌ சாலை 
சாவகலா சாலையைப்போல்‌ எங்கும்‌ வேண்டும்‌. 
தமிழிலிலாப்‌ பிறமொழிநூல்‌ அனைத்தும்‌ நல்ல 
தமிழாக்கி வாசிக்கத்‌ தருதல்‌ வேண்டும்‌ 
அமுதம்போல்‌ செந்தமிழிற்‌ கவிதை நூற்கள்‌, 
அழகியவாம்‌ உரைநடையில்‌ அமைந்த நூற்கள்‌, 
சுமைசுமையாய்ச்‌ சேகரித்துப்‌ பல்சு லைசேர்‌ 
துறைதுறையாய்ப்‌ பிரித்தடுக்கி வைத்தல்‌ வேண்டும்‌. 


நாலைந்து வீதிகளுக்‌ கொன்று வீதம்‌ 
நல்லதுவாய்‌ வசதியதாய்‌ இல்லம்‌ வேண்டும்‌; 

நூலெல்லாம்‌ முறையாக ஆங்க மைத்து 
நொடிக்குநொடி ஆசிரியர்‌ உதவுகின்ற 


கோலமுறும்‌ செய்தித்தாள்‌ அனைத்தும்‌ ஆங்கே 
குவிந்திருக்க வகைசெய்து தருதல்‌ வேண்டும்‌. 

மூலையிலோர்‌ சிறுநூலும்‌ புதுநர லாயின்‌ 
முடிதனிலே சுமந்துவந்து தருதல்‌ வேண்டும்‌ 


வாசிக்க வருபவரின்‌ வருகை ஏற்றும்‌ 

மரியாதை காட்டி அவர்க்‌ கிருக்கை தந்தும்‌, 
BASS நூல்தந்தும்‌ புதிய நூல்கள்‌ 

அழைத்திருந்தால்‌ அதையுரைத்தும்‌, நாளும்‌ நூரலை 
நேசித்து வருவோர்கள்‌ பெருகும்‌ வண்ணம்‌ 

நினைப்பாலும்‌ வாக்காலும்‌ தேகத்‌ தாலும்‌ 
மாசற்ற தொண்டிழைப்பீர்‌! சமுதா யச்சீர்‌ 

மறுமலர்ச்சி கண்டதென முழக்கஞ்‌ செய்வீர்‌! 


- பாரதிதாசன்‌ 


95 


புத்தக சாலையின்‌ பெருமை ! 


முதுமொழி கூ. கதிரேசன்‌" 


பாலுக்கு நிறமது வெண்மை - எந்தன்‌ 
பாடலில்‌ மிளிர்வது உண்மை! 
தூலி லிருப்பது அறிவு - சிந்தை 
நுகர்ந்தால்‌ வரும்மனச்‌ செறிவு! 
நாலும்‌ இரண்டும்‌ சொல்லே - தந்த 
நாமக ளுக்கே எல்லை? 
ஆலும்‌ வேலும்‌ உறுதி - சொந்தம்‌ 
ஆக்கிய நூல்மிக அரிது! | 


பல்சுலை இருக்கும்‌ நாடு - அறிவுப்‌ 
பகலவன்‌ எங்கே? தேடு! 
நூலகம்‌ சமைக்க வேண்டி - புது 
நுட்ப மிருந்தால்‌ சொல்க! 
ஆலயம்‌ தொழுவது நன்று - நன்கு 
ஆக்கிய நூல்களைக்‌ கொண்டு! 
சாலவும்‌ கற்பது நன்று - நூல்‌ 
சேமித்து வைப்பது என்று? 2 


ஊருக்கு ஒன்று வேண்டும்‌ - அதில்‌ 
உணர்த்திடும்‌ நூல்களும்‌ வேண்டும்‌! 
பாருக்குள்‌ சிறந்திட வேண்டும்‌ - பல 
பாடங்கள்‌ நூல்களாய்‌ வேண்டும்‌! 
தேருக்குள்‌ இருப்பது சிலைதான்‌ - நூல்‌ 
தேடிச்‌ செல்வது கலைதான்‌! 
ஏருக்குக்‌ கொடுக்கும்‌ முதன்மை - பழம்‌ 
ஏட்டுச்‌ சுவடிக்கும்‌ தேவை! 3 





* ஆய்வாளர்‌, தமிழ்‌ இலக்கியத்துறை, சென்னைப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌, சென்னை - 600 005. 


ச 


புத்தகம்‌ படிக்கத்‌ தகுந்த - ஒரு 
புகலிட. மிங்கு இல்லை! 
புத்துயி ரளிக்கும்‌ நூல்கள்‌ - சிறு 
புண்ணுக்கு மருந்தே னுமுண்டோ? 
பட்டம்‌ பெற்றிடும்‌ மாந்தர்‌ - அதன்‌ 
பாதை நடப்பதில்‌ தடையேன்‌? 
பெட்டக மாம்நூல்‌ பலவும்‌ - பல்கிப்‌ 


பெருகும்‌ நாளே வருக! 


கோயிலும்‌ குளமும்‌ மட்டும்‌ - தினம்‌ 
கோடிக்‌ கணக்கில்‌ வளர்ச்சி! 
Sie மாயிரம்‌ நூல்கள்‌ - பணம்‌ 
ஆக்கிடும்‌ வழிதான்‌ கணக்கு! 
தாயிற்‌ சிறந்த கோயில்‌ - மனம்‌ 
தழைக்கும்‌ நூலக மன்றோ? 
வாயில்‌ திறந்து வைத்து - பெரும்‌ 
வாசகர்‌ வளர்ப்பது நன்று! 


புத்தகச்‌ சாலைகள்‌ வளர்ச்சி - தேசப்‌ 
புத்துயி ராக்கப்‌ பயிற்சி! 
வித்தக ராவது உண்மை - இதை 
விரும்பிப்‌ படித்தால்‌ நன்மை! 
சத்தென நூல்கள்‌ தமிழில்‌ - பெரும்‌ 
சமுத்திர மளவு வேண்டும்‌! 
அத்தனை மொழியிலும்‌ சிறந்த - நூல்‌ 
ஆக்கித்‌ தருவது முறையே/ 


57 


58 


நூலக வளர்ச்சி யெல்லாம்‌ - நல்ல 
நூலகர்‌ கைகளில்‌ தானே! 
ஆல கால விடங்கள்‌ - கண்டு 
அகற்றி வளர்த்தல்‌ கடனே! 
பாலர்‌ பள்ளி முதலாய்‌ - முது 
பாவலர்‌ உள்ளம்‌ வரையில்‌ 
காலமும்‌ கற்க உதவும்‌ - நூல்‌ 
நிலையம்‌ வைப்பது முறையே! 


படிக்கும்‌ எண்ணமும்‌ போச்சு - மனம்‌ 
பக்குவ மடைவதும்‌ போச்சு! 
தடிப்பு உண்டு சிலர்க்கு - பணத்‌ 
துர்க்கிர அவலம்‌ பலர்க்கு! 
வடிக்கும்‌ கண்ணீர்‌ இரத்தம்‌ - மதம்‌ 
வடித்த செந்நீர்‌ பாரதம்‌! 
விடியல்‌ தேடுது மனது - பாவ 
விமோசனப்‌ புத்தகம்‌ எங்கே? 


புத்தக சாலை களெல்லாம்‌ - பணம்‌ 
புரட்டும்‌ சாலை களாச்சு! 
வித்தகர்‌ வளர்ச்சி யெல்லாம்‌ - வெறும்‌ 
வறட்டுப்‌ பேச்சாய்ப்‌ போச்சு! 
சத்தமாய்ப்‌ பேசிடும்‌ அரசு - செயல்‌ 
சாத்தியம்‌ வாய்ச்சொல்‌ விச்சு! 
உத்தமர்‌ பலரும்‌ சோன்னார்‌ - உயர்‌ 
புத்தக சாலையின்‌ பெருமை! 


அத்தனை யரட்டைச்‌ சொற்களும்‌ - அழகுப்‌ 
புத்தக மாகிப்‌ போச்சு! 

எத்தனை பேசியும்‌ என்ன? - அதை 
ஏற்று நடப்பவர்‌ யாரோ? 

முத்தும்‌ மணியும்‌ கோர்த்து - சில 
முழுநூல்‌ தந்தால்‌ நிறைவோ? 

புத்தக சாலைகள்‌ வளர்ந்தால்‌ - மனப்‌ 
புளகாங்‌ கிதங்கள்‌ குறைவோ? 


வீட்டுக்‌ கொன்று என்று - மரம்‌ 
விரும்பி வளர்ப்பதைப்‌ போன்று 
ஊருக்‌ கொன்று என்று - நூல்‌ 
நிலையம்‌ வளர்ப்பது நன்று! 
பாருக்‌ குள்நன்‌ நாடு - அதில்‌ 
படிப்பக மேநல்‌ வீடு! 
ஏட்டுக்‌ கல்வி முறையும்‌ - அறிவு 
ஏற்றம்‌ பெறுதற்‌ குதவும்‌! 


கற்றனைத்‌ தூறும்‌ அறிவு - தினம்‌ 
கற்ப தொன்றே செறிவு! 

பற்றினை நூல்மேற்‌ கொள்க - பல 
படித்துப்‌ பயனைப்‌ பெறுக! 

வெற்றியைத்‌ தருபவர்‌ நூலார்‌ - அவர்‌ 
வெகுமதி யில்லா சீலர்‌! 

முற்றிய அறிவின்‌ வளர்ச்சி - அது 
முயன்றிடும்‌ நூலகர்‌ கையில்‌! 


59 


10 


it 


12 


திருக்குறளில்‌ "நூலி' 


எண்‌ 
பகுத்துண்டு பல்லுயிர்‌ ஓம்புதல்‌ நூலோர்‌ 
தொகுத்தவற்றுள்‌ எல்லாந்‌ தலை - 322 
நுண்ணிய நூல்‌ பலகற்பினும்‌ மாறறுத்தன்‌ 
உண்மை அறிவே மிகும்‌. . - 373 
அரங்கின்றி வட்டாடி யற்றே நிரம்பியர்‌ 
நூலின்றிக்‌ கோட்டிக்‌ கொளல்‌ - 401 
விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்குநூல்‌ 
கற்றாரோடு ஏனையவர்‌ _- 410 
அந்தணர்‌ நூற்கும்‌ அறத்திற்கும்‌ ஆதியாய்‌ 
நின்றது மன்னவன்‌ சொல்‌ - 543 
ஆபயன்‌ குன்றம்‌ அறுதொழிலோர்‌ நூல்‌ மறப்பர்‌ 
காவலன்‌ காவான்‌ எனின்‌ - 560 
ஏற்றும்‌ உரை சான்ற நாறும்‌ இவையிரண்டும்‌ 
தெற்றென்க மன்னவன்‌ கண்‌ - 581 


தூலாருள்‌ நூல்வல்லன்‌ அகுதல்‌ வேலாருள்‌ 
வென்றி வினையுரைப்பான்‌ பண்பு - 683 


PUBLIC LIBRARY SYSTEM - A REQUIREMENT 
OF THE FUTURE 


G. RANGANATHAN , M.A.,M.Ed 


t. INTRODUCTION 


As enunciated by the late Dr.SR Ranganathan, the father of 
Library Science in India, the first law of Library Science டீ "BOOKS ARE 
FOR USE" and this tdea needs to be translated into practice to improve 
the reading habits of our public. A mere collection of books and 
documents are not the only function of a library but its greater role 
(5 to meet the needs of its users which are varying in nature and type 
Books are like catalytic agents and silent orators. As Halley says, "Books 
are mentors of hearts". According to Curtis, "Books are the 
ever-burning lamps of accumulated wisdom" By proper reading, the 
horizon of our knowledge becomes wider and wider That is why 
libraries have been considered indispensable for our public. Recognising 
the important role of libraries in literacy and education, Governments 
in States as well as Centre has enacted legislation and set of several 
national, regional and state public libraries. 


In this paper an attempt is made to enumerate the objectives of 
Public Library System, state-of-art of public libraries in Tamil Nadu and 
to discuss some points on ‘hbranes for future’ 

2. OBJECTIVES AND FUNCTIONS OF PUBLIC LIBRARY SYSTEM 

The objectives and functions of a public library are outlined and 
redefined in UNESCO library manifesto in 1972 as follows: 

— to promote unversal education as a continuing and life long 

process; 

— to make freely available to all the readers of man’s thoughts 

and ideals; 

— to refresh man's spirit by the provision of books for relaxation 

and pleasure; and 

- to provide technical, scientific and sociological information. 





* Director of Public Libranes, காரி Nadu 


The above objectives as put forward by the UNESCO டி evident 
that the Public Library System (PLS) has the predominant role to play 
to keep the society informative and progressive. 


3. PUBLIC LIBRARIES IN TAMIL NADU 


From the records one can find that the Tami Nadu public library 
system is far in advance of states of India. One way It is a very pleasent 
remark because Tami Nadu ts the home land of Late Dr. SR. 
Ranganathan, who has shown the entire world the Indian competence 
in this discipline. Most of the library actrvities in india are the results 
of his indepth sense of understanding and shown the world the 
professional competence is none to second, As a matter of fact his 


successors Claimed to be his hairs miserably failed to update it with 
the passage of time 


He was the architect of Madras Public Libraries Act 1948 and 
brought in to force from the year 1950. Under this Act the following 
levels of units are functioning in the State of Tamil Nadu. 

State Central Library (Connemara Public Library) - 1 
Distnct Central Libraries 


- 18 

Branch Libranes - 1530 
Mobile Libranes - 9 
Part-time libraries - 826 
Fotai - 2384 


With the above infrastructure the Tami Nadu Pubhc Library 
System (PLS) is providing library services to the public and in general 
to the followng communtties-children, prisoners m jail, police 
personnel, Estate workers and remote settlers on the hills, patients in 
Hospitals, rural people students, research scholars and professional 
competetors in particular. Further the mobile library service டீ also been 


provided to serve the readers at remote places and home delivery 
service to aged people. 


The Connemara Public Library as State Central Library and as well 
as depository library under the provisions of the delivery of books and 
news Act 27 of 1954 டி the first ever public library established by tax 
money in this state, opened on 22nd March 1890, Though the 
enforcement of library legislation on various aspects such as finance, 
Organization structure, administration regulation etc have not stood up 
to the expectations. The public libraries in the State are mainly 


63 


supported by the library cess and the grant provided by the State 
Government. 


The Department of Public Libraries (DPL) started the Institute of 
Library Science (ILS) to tram their staff members The refreshment 
courses cover the facets like ‘book ordering’, ‘technical processing - 
classification and cataloguing’ and ‘hbrary management’ The ILS took 
a massive step to bring all the unqualifted in local libraries as qualified 
staff. This effort of DPL not only shaped the local hbrary staff 
professional status but ultimately opened the channel for acquiring 
higher qualification in the Universities by getting attendance exemption. 


4. LIBRARIES FOR FUTURE 
4.1 The information Society 

In the last several years there has been extensive comment in the 
literature of library and information science about what is widely 
regarded as the rapid evolution of contemporary society towards new 
forms This ts described by Menou [1]. "The growth of the production 
of knowledge, the increasing division of labour, the growing complexity 
and geographic extension of organizations, and, above all, the 
expansion of a fast changing technology - in particular the information 
technology (computers, telecommunications, video etc.) - have involved 
all countnes in a process of fundamental transformation, particularly 
marked during the last decade, which is often referred to as the “ 
information revolution’. information in a broad sense, and with vanous 
definttons, ts now considered as a vital resource, both for national 
development and in international relations. All societies, though at 
various paces, are moving towards a new state called ‘information 
society’.” 

The future information society டி ansing through advances in 
science and technology, particularly in the areas of computer and 
telecommunication technologies. The socio- economic impact of these 
changes 1s already great as post- industrial societies begin to emerge 
- societies in which a new importance ts assigned to information. We 
are assisting the society at an information explosion and this 
information has to be organized. Modern society ts becoming 
increasingly complex and more and more dependent on information. 
Theoretical knowledge plays an increasingly important role in social life. 


While information technology ts inert - neither a panacea nor an 
evil - ft ıs a catalyst of economic, political, social and cultural processes 


64 


that affect the development of society. Thinkers agree that there is need 
for much institutional and social innovation if the enormous potential 


for betterment of the human condition offered by modern technology 
is to be realized for all. 


it has been noted in many parts of the world that users of library 
services have a rapidly increasing awareness of both the importance 
of information and of the scope which now exists for meeting individual 
information needs. Satisfying those users will require the adoption by 
many hbrares of a new perspective within which the needs to be met 
must be studied and the means to satisfy these needs identified and 
progresively put in place. The traditional hierarchical structure of 
libraries does not always accomodate itself eastly to the incorporation 
of modern information technologies The latter tend to be built around 
a different model where networks rather than hierarcheis predominate 


and this will significantly influence the structure and Interrelationships 
of lbraries 


4.2 Nationa! Libraries 


in order to prepare for providing effective serice m the new 
information environment national libraries are examining questions like 
the need for establishing shared national collecting networks rather 
than centralized stores, shared cataloguing strategy, the revision of 
legislation to incorporate matenals in new formats and substantial 
expansion of conservation and preservation activity. 


4.3 Public Libraries 


Identifying the most appropriate roles for future public hbrary 
services IS a preoccupying question in many countries A serious 
examination of the information needs of the communities they serve 
ts being undertaken even in countries where this has not earlier been 
the practice The effort to maintain existing levels of services while 
striving to introduce new services and facilities which the evolving 
information environment demands causes problems. There appears to 
be a tendency to increased emphasis on the reference function and 
on services to specialist groups The widespread current development 
of information and advice services, in particular those characterized as 
“community information semces" seems hkely to intensify and become 
a major preoccupation of future public libraries. In many countnes a 


heavier emphasis on actively supporting programmes of continuing 
education, self- directed learning and distance-learning can be foreseen. 


65 


The anticipated wide use of personal computers in offices and 
homes will inevitably affect the overall service strategies and 
organizational patterns of public libraries. The move to an "access" 
strategy rather than a “holdings” strategy and intensified dependence 
on networking and resource sharing to fill user demands seems certain 
to intensify and will further modify the character of public hbranes. 


4.4 Electronic Library 

One of the forecasts tn information UK 2000, advanced by 
Professor Tom Stonter, the co-ordinator of the TAsk Force on Indmidual 
and Domestic Use of information, was that * towards the end of the 
decade we may be able to browse electronically in a remote library 
offenng electronic borrowing and tele delivery’. 


Let us try to imagine what an electronic hbrary might be like and 
how ıt might work. The library will hold materiais in digitised form and 
its users communicate with it over a telephone link or a co-axial or 
fibre-optic cable. Its purpose ts to supply tts users with copies of textual, 
aural or video materials on request 


Users want to read books while sitting comfortably in an armcharr, 
in bed, while eating their lunch, or in the train, so text materials would 
usually be delvered to a smart card or whatever storage device was 
used with an electronic book reader. 


The more durable bestsellers, such as the Bible, the works of 
Shakespeare are already digitised and available on CD- ROM and other 
media. The demand for other classic materials for which a reasonable 
and long-lasting level of demand is predictable, such as Dickens or Jane 
Austen, will ensure that their digitisation will soon follow. 


One could imagine a system which would keep a record of users’ 
previous requests and send notices of similar items recently received. 
When the -user lolgged on to the system. 

Newspapers and magazines are unlikely to be marketed to any 
extent by being downloadable from the library, because of the 
problems presented by advertising. 

For unsolicited communications atleast, paper will be around for 
a very long time yet. 


66 


5. CONCLUSION 


When the information explosion ts fast pushing the frontiers of 
knowledge and when sophisticated technologies of information 
processing and transmission are making for a foreseeable global 
network of information, are the hbranes moving with the times? While 
information processing networks such as INDONET and NICNET have 
already become operational in the country, by providing databanks for 
commercial use as in the railways, the airlines and the hotels or for 
use by Central Government departments and ministres, the country Is 
far away from a networking of public libraries. These are the questions 
tobe carefully listened and answered. The Tamil Nadu Public Library 
System though it டீ said tobe far in advance of other State of India, 


the following programmes are envisaged for improving the PLS and to 
give more efficient services to the Public. 


a) Tamil Nadu Public Library Network (TNPLNET) with the 
application of all possible Information Technologies This network 
may in turn be linked to other information networks already in 
existence 


b) 


A review of legislation for getting more provision in terms of 
finance, powers, manpower etc. 


c) Participative Public Library System (PPLS) - wherein the users will 
participate in developing the system and the ensumg results wil 
be harvested by the users. 

d) More practical oriented continuing education programmes for the 

existing staff 


To conclude, | would like all of you to recall and remember Pandit 
Nehru’s famous statement during those euphoric days that "if all is well 
with our universities all would be well with the nation’. This 
statement may be given a logistical twist today : "If all is well with 
our Public Library System all would be well with the nation’. 


USIS LIBRARY SERVICES IN SOUTH INDIA 


M.K. JAGADISH’ 


INTRODUCTION 


The United States Information Agency (USIA), an independent 
organization within the executive branch, carnes out the US. 
Government's overseas information, educational exchange and cultural 
programs Known abroad as the United States Information Service, the 
agency operates 160 lbranes in 100 countries having collections 
ranging from as small as 1000 to 30,000. These libraries being a vital 
part of the mternational traffic in cultural ideas have evolved into 
information centers with access to resources far beyond their own 
collections. The USIS through tts branes seeks to further the 
understanding of America, its people and its democratic institutions The 
libraries have been operating for more than 45 years providing latest 
and most accurate information about the United States government 
and its policies as well as in-depth information about American values, 
history, culture and character. These libraries have defined goals, 
defined audiences and the collection is geared to achieve specific 
objectives. Each library is operated on the principles of a typical 
American public library and functions with a minimum of rules and 
regulations. These libranes provide a point of contact between the 
United States and the host country (India) m which it டி established. 
They are also known as contact libraries. 


MADRAS USIS LIBRARY RESOURCES 


As compared with university and research hbraries, the American 
Library, Madras, as in other USIS Libranes, has a fairly small collection 
of about 21,000 books, reflecting relevant current Amencan thought. 
The collection, strong in social sciences and humanities, mcludes 
American studies subjects such as American literature and history, 
politics and government, economics and international relations. A policy 
of constant weeding maintains the currency of the collection. The 
library subscnbes to 196 penodicals, which are mostly scholarly in 
nature. Immediate contact wth U.S. டி maintained by subscnbing to 


a சகா R னைக சக்கி வகள எர கை ககக 


* Deputy Library Director, Amencan Center Library, 
Madras - 600 006 


68 


four American newspapers and receiving all the magazines by airmail 
Additional facilities for researchers have been provided by installing two 
research carrels to facilitate serious study. 


AUDIO VISUAL FACILITY 


The American Center library, Madras, as in the other USIS 
Libraries, has a collection of videocassettes on varied topics which are 
available for viewing in tts premises. Several major academics and other 
institutions are members of the video lending library 


Back files of several scholarly penodicals and the New York Times 


newspaper dating back to 1976 are available on microform for use by 
researchers 


REFERENCE COLLECTION 


The reference collection in the library includes, as m any other 
library, dictionaries, directories, encyclopedias, almanacs, periodical 
indexes and others. The collection is again geared to answer queries 
about the United States government agencies, Amencan institutions, 
U.S foreign and domestic policies, and specific documentation and 


legislative developments relating to social, economic, political and 
security issues. 


COMPUTERIZED DATA BASES 


One of the areas where information technology has pervaded 
libraries ts in the access to vast storehouse of information stored in 
computers at distant locations. This concept, known as on-line database 
searching, டி available on a very limited basis from the USIS Library, 
New Delhi It prowdes access to the LEGI-SLATE database and the 
databases stored by the vendor DIALOG in California, USA While 
on-line searching can prove to be a costly Proposition in terms of 
telecommunication costs, the recent innovation of Compact Disc 
Read-on-Memory (CD-ROM) as an alternative to on-line searching has 
addressed the problem to a certam extent. USIS libraries all over India 
subscribe to several databases on CD-ROM 


In addition to the commercial databases, Books-in-Print Plus, 
Ulnich’s Plus, Wilson Disc-Readers’ Guide to Periodical Literature, Public 
Affairs information Service (PAIS), Facts on File, Phone Disc (Telephone 
directones), the USIS Libraries, including Madras, have the USIA 
produced International Narcotics information Network (ININ) and the 
Public Diplomacy Query (PDQ). The PDQ database provides 
comprehensive information on several issues of topical interest. More 


69 


than 40 USIA products, including videotapes, magazines, articles, 
exhibits, films, and pamphlets are indexed by the system The ININ 
database contains complete texts of important scholarly works (many 
out of print) on drugs, crime, law enforcement, providing historical and 
international perspectives They also contain data on drugs and 
narcotics and documents on narcotics policy, legislation, prevention and 
rehabilitation. In addition to these, the Madras USIS library has 
developed its own databases and programs for maintaining the 
on-order file; ready reference file of frequently asked questions, and 
user profiles 


In keeping pace with the advanced technology, the library is in 
the process of completely automating its operations through loca! area 
network (LAN). The necessary equipment have already arnved and the 
integrated software is on tts way. The library has keyed in membership 
records We hope to totally computerize the hbrary by the end of the 
year As a long range plan, the USIS Libranes in India will be hnked 
on-line to each other and provide access to databases in the United 
States 


The Madras USIS Library offers a vanety of services to patrons 
ím South India. The library clientele comprises of research scholars, 
academic community in colleges and unversitees, sentor government 
officials, top level business executives, journalists, authors and writers 
The hbrary has more than 20,000 members which includes mail service 
members mainly research scholars in the field of Amencan studies. 


STAFF 


USIS libranes m India have a highly professional staff to render 
efficient services to patrons. The libranes attach great importance in 
training their staff to handle and manage thew work and the latest 
technologies effectively. Towards this end periodically organizes 
workshops and seminars. Staff members are also sent to the United 
States for training programs where they are exposed to the latest 
developments in the field and recewe hands-on experience. 


REFERENCE SERVICE/BIBLIOGRAPHIC SERVICES 


Through its strong collection of American reference sources, the 
library offers reference assistance to scholars and other chentele in 
South india. This ts done by mail, through telephone or m person As 
an extension of reference it also offers bibliographical services to 
research scholars and seminars organized by indian institutions The 
USIS New Delhi penodically brings out printed bibliographies of 
matenal avatlable m the four USIS libraries in India. They also bring 


70 


out a list of additions to the four hbraries (Bombay, Calcutta, Madras 
and New Dethi) called the "Recent Additions to American Center 


Libranes” These are used as promotional tools and keeping the patrons 
informed of new arnivals. 


OUT-REACH SERVICE/CURRENT AWARENESS SERVICE 


In order to keep the clientele in South India informed of the latest 
developments in thew respective areas, the USIS Library provides 
current awareness services throgh Book Promotion, Article Alert, Table 
of Contents (TOC) and Selective Dissemination of Information (SDI) 
Though these services are offered on a limited basis, articles from the 


Article Alert are available for reference at major universities and 
important institutions in South India. 


ARTICLE ALERT 


The New Delhi produced monthly "Article Alert", which provides 
an abstract of selected topical articles from current U.S. magazines, டி 
mailed to selected audiences throughout South India and request for 
articles are filled by the Madras library. The Library also reaches out 
to multiple readership points such as university libraries, colleges and 
important institutions by providing complete set of articles from the 
"Article Alert". The basic purpose of this டீ to reach the young scholars 
and the faculty who may not otherwise be exposed to American topics. 


SDI AND BOOK PROMOTION 


The USIS Library constantly seeks to promote current materials 
to the users throu 


gh selective dissemination of information (SDI) 
service. Sentor library staffers are constantly engaged in monitoring 
latest books and articles of use to the targeted chentele. Towards this 
end, has designed a USER PROFILE SYSTEM which Is used to target 
material appropnate to users on a continuing basis. 


TABLE OF CONTENTS (TOQ 


This service embraces some of the major scholarly periodicals 
subscribed by the library. Personalized letters are mailed enclosing a 


reply-paid response card offenng one or two articles to selected 
audiences. 


INDO-AMERICAN COOPERATIVE PROGRAM 


The USIS has repnnted several American books in India under the 


“Indo-American Cooperative Publishing Program". Over three decades, 
more than 2400 titles in the arts, history and civilization, journalism, 


71 


language and Literature, social science, and science and technology 
have been reprinted tn india by leading Amencan publishers in low-cost 
editions. Every year USIS New Delhi brings out a catalogue of books 
published under this Program. The books are available from leading 
local book sellers such as Landmark, Apex Plaza, 3 Nungambakkam 
High Road, Madras 600 034 and L.B. Publishers & Distnbutors Pvt Ltd, 
Post Bag No. 5344, 91, Mahatma Gandhi Road, Bangalore 560 001. 
The reprints are distributed to the various universities and colleges and 
leading institutions in South India 


DISCUSSIONS 

Using the reprint ttles published under the Indo-American 
Cooperative Publishing Program, the library penodically organizes book 
and videotape discussions, professional lecture-discussions, and 
telepress conferences The main purpose ts to promote the titles 
published under this program 


FEE-BASED PHOTOCOPYING SERVICE 

The hbrary provides fee-based photocopying services to patrons 
in Madras city. 
INTERNSHIP PROGRAM 


The library offers an internship program to top-ranking library 
science graduates. The time they spend in the American Center library 
improves their professional skills, gwing them a good exposure to model 
library concepts and practices. 


SCIENCE AND TECHNOLOGY LIBRARIES: 
LIBRARIAN - THE MANAGER 


R. VENGAN“ 


1. INFORMATION REVOLUTION 
"The information we have is not what we want. 
The information we want is not what we need 
The information we need is not available" 


- Prof. Finagle’s law 


We are at the threshold of an information revolution where newer, 
faster, accurate and highly sophisticated methods of large volume 
information generation, transmission and distribution are increasingly 
available The fast pace of technology change has a profound effect 
on the way both librarians and users manage their information business 


The advances tn telecommunication and computer technology are 
converging quickly towards the new era of information productivity 
Thus today’s library managers cannot afford to watch the revolution in 
information technology from the sideline without fully participating and 
harnessing the technology for all their tasks (operational or decision 
making) If they fail to take advantage of this new technology, then, 
(1) there ıs the danger of younger and less experienced persons in the 
profession taking over and pushing them towards corporate 
obsolescence, (u) you will attract ow prestige among colleagues, (m) 


you will loose importance at management, (Iw) your suggestion / 
proposals will not attract any importance. 


John Naisbitt in his book "Megatrends", has proclaimed that 
society has already moved from industrial society to information 


society Today more jobs are being created in the field of information 
transfer than manufacture 


In a high-tech science and technology based institute's library, 


application of information technology for several of tts operations ட 
much warranted 


In order to keep up-to-date in the profession and to be an 
unquestionable manager of your own level, the hbranans at high-tech 
eea 


* Deputy Librarian, Central library, Indian Institute of Technology, 
Madras 600 036 


73 


institutes should atleast know the latest developments in information 
technology and other related areas of interest. In the following sections, 
some of the components of the informatiom technology and thew 
appolications are described. 


2. COMPUTERS 


2.1 Hardware 


The growth and proliferation of the microcomputer industry in the 
last 10 years have not only been phenomenal but present a every 
profession today a challenge on how to harness the power of the 
microprocessor to effect evolutionary changes. 


Microcomputers offered today represent a quatum jump in 
engineering technologies Typically, to-day’s microcomputers include a 
central processing unit incorporating microprocessor technology, visual 
displav units of varying resolutions, mass storage capability in the form 
of drives; multi-function keyboard and a selection of printers. The 
hdrery is a place where a number of books are purchased and 
catalogued so that the users can have access to the same The people 
in the brary are manually doing all the jobs in majority of libraries 
It is a time taking process and also it ts difficult to get any efficent 
answer for user queres as well as management demand Computers, 
if used m tibranes, can solve this problems Computer and its 
configuration required may vary depend upon number of books 
available in the fsbrary. The following hardware configuration may be 
suttable for different library of different size 


Libraries 
{1 - 50,000 books) 
1. PC/AT (386) 40 MHz/1 MB RAM / 1.2 MB FDD/40 MB HD 
2. 14" Softwhite CGA monitor 
3. 101 keys keyboard 
4. 132 Col Dotmatrx pnnter 
(Approx. Rs. 45,000/-} 
Libraries 
(50,000 to 1,00,000 books) 
1. PC/AT (386) 40 MHz/1 MB RAM / 1.2MB FDD, / 1.44 MB FDD 
2. 14" Softwhite VGA montor 


3. 107 keys keyboard 


74 


4. 132 col. Dotmatnx printer 
(Approx. Rs. 50,000/-) 


Libraries 
(1,00,000 to 3,00,000 *books) 


1. PC/AT (486) 40 MHz/16 MB RAM / 1.2 & 144 MB FDD/300 
MB HD 


14" Colour monitor (CGA, VGA) 
3. 101 keys keyboard 
132 col Dotmatnx printer 
(Approx Rs 1,20,000/-) 
2.2 Software 


Software refers to computer programs, procedures, rules and 
associated documentation and data pertaining to the operation of a 


computer system. Without software computers cannot do any useful 
work 


The state of software of today can perhaps be neatly classified 
into five major categories : 


1. Assemblers for microprocessors 
2. Operating systems 

3. Programming utilities 

4. Language compilers; and 

5. Applications software 


The software developed and used for library work falls in to the 
category “Application Software”. 


Further, the software for Library and Information work can be 
categonsed in to the following groups. 


LIBRARY MANAGEMENT (House-keeping) 
— Acquisition 
— Cataloguing 
— Budget control 
— Senals control 
— Statistics 


75 


DBMS & information Retrieval 
— Database creation 
— Searching and retneval 
— Generation of information products 


— Thesaurus maintenance 

Several agencies, international as well as national have so far 
developed many number of hbrary software packages - individual 
modules as well as integrated systems. A few of them are : 
Private (commercial) 

LIBSYS 

LIBRARIAN 

LIBRAMAN 

INMAGIC 

SCIMATE 


Government Agencies 
CDS/ISIS (Unesco) 
SUPERDOC (Unesco) 
IV+V (Unesco) 
MINISIS (IDRC) 
VTLS (VTI, Virginia) 


2.2 Selection of Software 


It is possible to develop softwae in-house, which requires greater 
skills of system analysis, communication, hasion and project 
management Also, we can go for a tned and tested packages which 
may likely be much easter to implement than an inhouse package The 
package should be robust, and supported by documentation, user 
groups and other users, training, help desks and maintenance 
arrangements 


3. E-MAIL 


A relatively new form of communication ts Electronic Malil. E-mail 
covers the transfer of digital messages from one computer terminal to 
another, through network The messages can be passed on to the end 
user through a computer terminal via a network. The mayor networks 


76 


being used for E-Mail services in India are SIRNET (Scientific and 


industrial Research Network) and ERNET (Education and Research 
Network) 


4. CD-ROM 


CD-ROM (Compact Disc - Read Only Memory) ts yet another 
medium of compact storage 600 MB of information (3,00,000 A-4 size 
matter) can be stored on to a 5-1/4" diameter round shaped CD-ROM 
disc Text, graphics, and sound are been stored on CD-ROM in digitised 
form It ts possible for retrieval of information from tt with the help 
of a CD-ROM drive and a PC/XT computer system. There are several 
databases both full text and abstracts are avilable on CD- ROM. It ss 
upto the librarians to explore the possibilities of utilising this medium 


5. ON-LINE INFORMATION SERVICES 


On-line systems now enable the user to establish communication 
links directly in a conversational mode with a remote computer The 
time spent in searching the literature is very much reduced, to the order 
of a few tens of minutes On-line searching also helps the user to get 
the latest information in any field. As of late, there are more than 500 
international databases available on-line throughout the world in al 
facets of information each providing information in specific disciplines 


6. NETWORKS 


There are several information networks which may help the 
libranan to transfer or retrieve information he or his user wants. A few 
of them are INDONET (CMC Ltd.), NICNET (NIC, Govt. of India), 
INFLIBNET (UGC programme), SIRNET (CSIR Network), ERNET (IITs & 
15௦. network), MALIBNET (Madras Libraries Network). You can send 
as well get the required information from the nodes of these networks 
provided you have the facilities and right to use those networks 


7. TRAINING AND CONTINUING EDUCATION 


The application of Information Technology ın library operations 
requires more skill and knowledge. The currently working librarians 
need onward training in new areas of operation, particularly computer 
apphcations. Private as well as Govt. Organisations / Associations 
provide regular training courses / workshops / conferences, etc. m the 
field of library and its allied areas of applications. These opportunities 
should be well utilised by the working hbranans. | 


8. VIDEO INTO RIGHT USE 


It is video era. Beginning as a nch person's plaything the video 
has captured the common man. It was given great impetus dunng the 
Asian Games when the Government of India liberalised imports by 
reducing the duties on colour TV sets and VCRs. It ıs estimated that 
atleast 1,50,000 VCRs are being used for commercial purposes besides 
those that are in personal use. 

The VCR no doubt 1s an important aspect of communication 
technology, but so far only its entertainment aspect has been explored. 
It is time discnmimate use of video was made in the educational system 
both academic and technical or professional at vanous stages of 
traming programmes. 

Nowadays, a lot number of scientific video casettees are available 
through commercial firms, screntific institutions. Some of them are listed 
below: 


4. NAROSA Book Distnbutors, Madras 

SETREND Group, Madras 

HIGGINBOTHAMS Limited, Madras 

Electronics Trade & Technology, Madras 

MIT Centre for Advanced Engineers Study, CAMBRIDGE 
AVIATION Week Video Magazine, USA 

University Video Communication, Stanford. 


Librarian of high-tech mstrtutions should explore all the possibilities 
of developing the video cassettee library and to promote the video 
show / lending services to the needy users. 


9. EXHIBITS 


"| read, | forget; | see, | remember, | do, | understand”. says the 
maxim. 


Fully dlustrating this டி the exhibits the librarian places m the most 
vantage points of his library. Exhibits such as "the model of the library”, 
"the organisation chart’, “the functional chart", may be displayed at the 
entrance of the library so that the entering user can get a pre-hand 
information about the functioning of the hbrary. Little apart, maybe near 
the catalogue cabinets, or entrance of the stack you can display a chart 
listing your collection details, services offered, budget details, any 
pricing, etc. which may give the reader a full coverage of what type 
of service you have, how big your library டி, what are the services he 


a பற்பம்‌ அத த்க்‌ 


78 


needs to pay, etc. Then at stacks all possible stack guides such as, main 
class guides, rack guides, row guides, shelf guides, start and end of 
class numbers at that stack etc. may be fixed for self-guidance. 


World, country, campus maps and some other data sheets may 
be displayed at user approachable places. Prints of good pleasing 
scenanes, national leaders, educationists etc. may be fixed at 
appropriate places such as entrance, reading halls, lecture halls of the 
library. This work will enhance the aesthetic values of the library and 


in turn improves the image of the librarian among the user population 
and at management 


10. RESOURCE SHARING 


For the last three years since librarians were suddenly confronted 
with unprecedented increases in subscnption price of journals each and 
every science library unable to subscribe the number of journals they 
subscribed in the previous years. Hence, the only solution to solve the 


problem and to help the users is "Resource Sharing”. This can be 
achieved in many ways: 


1. Sharing journal titles by several libraries with an understanding 
The hbranes can exchange contents pages of the journals. If 
requested xerox copies of articles may be supplied. 


Extending permission to users of participating libraries to refer and 
xerox. 


Subscnbing to contents pages services like CAPS (INSDOC) and 
INFLIBNET Contents Service. 


11. PRESERVATION OF LIBARAY MATERIALS 


The causes of deterioration 


The agents which cause deterioration of matenals in libraries may 
be broadly classified as : 


1) Biological 2) Chemical 
3) Mechanial and 4) Natural disaster 


Biological deterioration 


The identified biological enemies of matenals in a library can be 
grouped into two classes, the insects, rodents and lizards on one hand 


and the fungi on the other. it ts needless to say that cockroaches, mice, 
lizards, and bookwarms thrive m libraries. 


79 


Chemical deterioration 


The agents such as acid, gases, smoke, dust, mk, light and 
chemicals used in manufacture of paper etc., may cause detenoriation 
of paper by chemical means. 


Mechanical deterioration 


This refers to the tearing (multilation) and crumpling of materials 
due to careless treatment by custodians and users. This may also 
happen by the use of pressure sensitive tapes, amateur lamination, 
improper handling and storage, and the indiscriminate use of polyvinyl 
acetate and other synthetic adhesives. Mutilation of books by users டீ 
the worst damage. 


Natural disasters 

By natural disaster, references டி being made to the effect of fire 
and flood on the library materials. Certain leakages from cracks in some 
parts of the building do allow rainwater to enter the building. The bare 
electrical wires in certain parts of the building can spark off fire, as 
some of the switches are broken 


Suggestions for efficient preservation of books 


All the hbranans who face problems in preservation of documents 
must be fully aware of the need for preservation and must be 
determined to come to grips with the problem. A preservation 
programmes is needed, which should introduce a virtually new 
dimension into the library administration and this change cannot be 
achieved without the total commitment of the librarians themselves. 


1. The fungi in the library must be eliminated totally as well as the 
bookworms. Cupboard fumigation using thymol crystals can be 
undertaken on fungi infested books. This will destroy all the fungi. 
In a similar fashon cupboard fumigation using 
paradıchiorobenzene instead of thymol will kill all the bookworms. 
By mixing food with poison hke warfann and spilling them in 
comers of the stack rooms the rodents and lizards can be killed. 
Having eliminated these agents the library must prevent any such 
invasions of unwanted elements by gwing the library a regular 
good and thorough oid fashioned spnng cleaned in the stack areas 
to remove anything that will attract mice and other animals. 


2. Humidity and temperature must be controlled by using 
airconditioners in all the rooms. These must operate for 24 hours 
without stopping. in places where it is impossible to fix 


80 


air-conditioners, ceiling fans can be used to circulate the air in the 
library. The use of dehumidifiers is also recommended. Fungicides 
must be applied to books to prevent them from mould attacks. 


An occasional spraying of shelf stacks and books with insecta-lac 
is advised. 


Surveillance of stack whilst they are being used must be 
introduced as part of the normal routines within the pattern of 
management An attitude of carefulness must be instilled in staff 
on the handling of library matenals by providing in-house 
instructions. Exhibitions on the deterioration and conservation of 
collections or mutilated matenals, emphasising them as physical 
objects may help to elicit respectful handling of books by readers. 


Deacidification of bad books must be introduced to the library. 
This improves the chemical stability of paper through the use of 
agents capable of effectively neutralising its excess acidity 
Barrows technique of deacidification is not very costly Bad 
documents are treated for 20 minutes in two solutions of calcium 
hydroxide and calcium bicarbonate. Document covers must be 
tested for acidity before being used. This can be done by a simple 
litmus test and where folders show acidity they must be discarded. 
Because artificial ight discolours paper, all the shaded lamps of 
the library mut be repaired. The use of UV filtering tubes of bare 
fluorescent tubes are necessary. The use of alkaline paper m new 


books might be the long-term solution to acid detenoration of 
books. 


An in-house mitiatve being suggested is the production of a 
contingency plan to meet disasters, large or small. This ts quite 
Itterally a statement of the procedures to be followed by the 
library staff in the event of an emergency. In short it will be a 
sort of “health and safety” measure for the library stock. Electrical 
winng system of the library must be checked. Switches that have 
been physically damaged must be repaired. fire-exits must be 
created by using some of the back entrances to the building and 
marked accordingly. The staff must be taught how to fight fire 


using the fire extinguishers, and the building must be fitted with 
fire and smoke alarms. 


The hbrary must get its own book and periodical bindery where 
tom books can be patched and rebound. The section can also 
undertake the removal of stains such as pen marks, stickly tape, 


81 


lipsticks, mud and pencil marks. Microfilming should be 
undertaken as a preservation venture. Very rare books can be 
photographed thus preserving the contents of such important 
documents. 


12. CONCLUSIONS 


The hbranes are powerful instruments for the dissemination of 
information and knowledge to the nght needy at the nght time. Hence 
the true essence of the library system will be utilised only when the 
administrators of fibrares should be oriented by a creatrve dynamic 
attitude to ther professional work instead of the typical custodian of 
documents. At a tme when the information explosion is fast pushing 
the frontiers of knowledge and when sophisticated technologies of 
mformtion processing and dissemination are making for a foreseeable 
global network of information, are the libraries moving with the times? 
This is the question to be answered by all concer with Library System. 
in this context, It is to be noted that the Itbranan’s duties are 
comprehensive and challenging. He should adjust with users and 
behave like a frend, philosopher and guide. He should have extensive 
knowledge of library service and good knowledge of applica tion of 
information technology and then only he should be considered as one 
of the important components of the education system which means as 


a scholar. 


13. REFERENCES 

1. BADU, EE The Preservation of library matenals : a case study of 
University of Science and Technology Library in Ghana (ASLIB 
Proceedings, 42, 4, 1990, April; 119-25). 

2. DIONNE, RJ. Scientific Libranes at a Crossroads (Am Sci. 76, 
1988, May-June; 268-72). 

3. ROWLEY, JE. Guidelines on the evaluation and selection of library 
software packages, (Astib Proc.; 42, 9; 1990, Sept.; 225-35). 


MASS COMMUNICATION AND THE ROLE OF 
RURAL LIBRARIES 


S. PALANI’ B.Sc., M.A, M.LLS., and 
S. GANESAN , B.Sc., M.A, M.LLS., 


INTRODUCTION 


Dr S.R. Ranganathan entered the library profession in the year 
1924. He has formulated the five laws of Library Science. Based on 
the five laws of library science, he wanted to make every one a 
knowledgeable person He even considered the illiterate people Irving 
in the remote villages of India before independence, when the literary 
programmes were not in vogue. He wanted to establish the various tiers 
of lbranes for every one. He wanted to have the rural libraries not 


only for the upper and middle class people but also for the poor 
downtrodden and the illiterate people 


Even in 1930’s he assigned one of the duties of the rural librarians 
to read the news papers and important matters which may be of use 
to the rural people during the study hour. 


Hence in this, we wish to discuss the role the rural libraries and 
the libranans can play m promoting the national policy on eradication 
of illiteracy among the village people and to make the people living 


in the villages free from the evil effects of illiteracy and strong citizens 
of future India 


LITERACY MOVEMENT 


At the beginning of this century the literacy rate in India was 5.35 
percent Even today we are the most illiterate nation in the world. The 
number of illiterates in the year when our constitution came into force 
was about 240 milhon. It increased to 330 milhon in 1981, if this trend 
6 extra polated it may cross 500 million by 2000 AD. it clearly, 
indicates that the number of ilfiterates has been continuously 
increasing. The constitution directed the states to endeavour within a 
period of ten years to provide free and compulsory education to all 
tll 14 years of age, that was in 1951. The Education Commission 
eee aaea 


* Assistant Librarian, University of Madras, Dr. A.LM.P.G.I.B.M.S., 
Taramam, Madras - 600 113. 


Technical Assistant, Madras University Library, Madras - 600 005. 


2௫ 


83 


(1964-66) indicated the targets in a similar time frame. But agam it was 
not a success. Because in India, illiteracy and poverty are the two sides 
of the coin This was felt by the Tamil Nadu Government in early 1960s. 
They introduced a scheme which was latter changed as "Nutritious 
Noon Meal Scheme”, so as to bring all the children to attend the 
schools regularly and to give them primary education and thereby 
control child labour, which ts prevailing in India. 


It is pathetic to note that illbteracy could not be eradicated at 
national level as well as in our State of Tamil Nadu. it was only tn 
1977 that a new approach towards the question of literacy was 
formulated This opens a gate for National Education Programme in 
which also there was no place for rural hbraries and the libranans. 


Again in 1988 National literacy mission was introduced based on 
a through analysis of the strength and weakness of the ongoing adult 
education programmes But unfortunately there was no place for the 
Itbranes in this mission also Basically this literacy mission ts failed to 
reduce the Witerates and hence we want to put forward a new 
programme of action 


MASS COMMUNICATION 


Dr. SR Ranganathan’s aim was not to literate the illiterates, but 
he tred to make the illterates skill onented knowledgeable persons. 
He gave a fresh thought to this concept in 1930 itself and asked all 
village librarians to read what villagers wanted to know about the world 
affairs. In those days the communication infrastructure was not so 
extensive as it is available now. 


Over the years and especially in the last decade India has fairly 
extensive communication infrastructure 1.e. Radio, T.V aided by Satellite 
distribution provide very wide coverage. In this connection, it is very 
interesting to note the TV alone reaches about 200 million viewers 
located in all parts of the country. Like TV, the printed media too has 
seen a spurt of growth tn the last few years particularly with regard 
to magazines. The constrain here ts not cost but literacy. 


But 1980’s saw the tremendous growth of VCRs. A large number 
of video parlours are functioning in small towns and remote areas, 
often running on a portable generators where there ts no electricity 
supply. Thus the VCR boon டி not restncted to the affluent classes alone 
but also provided access even to the lower middle class. VCR’s were 
also responsible for the initiation of first cable TV system in the country. 


Since, libranan are fully engaged in communication activities, it is 
assumed that the librarians in general are agents of mass 
communication. It is also interesting to note that communication 


became one of the essential requirements of both illiterate and literate 
people. 


The Library and communication are two effective instruments 
which can help to educate even illiterate people and hence a lot of 
attention by the Government and the library professional may improve 
the status of the village people to a large extent, rather than spending 
a huge amount of money in the adult education programmes It is 
happy to record that both budgets of centre and state lay emphasis 
on the affairs of rural people with all facility so as to motivate them 
by way of equipping themselves as knowledgeable persons. The recent 
budgets of the central and state government have also given due 


importance in this area of activity. Now let us discuss how this can 
be implemented effectively for the ilhterates. 


THE ROLE OF RURAL LIBRARIES AND THE USERS OF 
COMMUNICATION 


The combination with —telecommunication capabilities, the 
broadcast/telecast media can be used in an interactive mode also. 
Video and Audio tapes too can play in 


1. Information transfer 

2. Motivation 

3. Training Education 

4. Horizontal Communication 


However, the rural library has to be first identified as centre mode, 


in which the audio/video tapes can be stored in addition to the books 
and journals. 


In a specified time video tapes may be telecast through the cable 
TV system which may have user modes in different parts of the village. 
The dissemination or transfer of information has been considered one 
of the prime roles of mass media The one-to-many charactenstics of 
the broadcast/telecast media டி ideally sutted to information 
dissemination also. Broadcasting and Telecasting of an event may bring 
tsolated communities into closer contact with world events. 


85 


So far, we have seen that the mass media can be better utilised 
to educate the users even if they are illiterates, through the rural 
libraries as centre mode. This is only a discusston about how it can 
reach the user community 


In our context, however it is necessary to bear in mind that 
language both literal and metaphorical can be a barrier to effective 
dissemination Thus the programmes have to be in the language of the 
target audience This means that almost all the programmes have to 
be limited to the state boundanes. 


It is prime duty of rural libraries to pick up the particular problem 
in an area and send it to the district libranes. Distnct |மாகாஞ with the 
cooperation of Nationa! Literacy Mission, which may be a main umt 
in turn, should equip itself fully capable of producing a television 
programme on the given issue and send the same to the rural hbranes 
for screening. 

This mode of information communication may easily be restored 
in the minds of illiterate people. It also gives the illiterate people an 
opportunity to have an horizontal communication. In the way of 
honzontal communication, the people who have already experienced 
and gained knowledge m a similar situation can share their views with 
those people who are really wanted to share wth them. 


CONCLUSION 

To conclude, we would like to focus the importance of 
telecommunication facilities which is now existing can be effectively 
utilised by the rural lbrarres. The rural hbrares should dedicate its 
whole time in the process of promoting the rural people as a 
knowledgeable person. The rural lbranes should also play the vital role 
for uplifting socially and economically backward rural ifhterates into skill 
oriented knowledgeable person, then only the dream of our S.R. 
Ranganathan wouid be fulfilled. 

When India enters 21st century, its iterate population will pose 
a mayor problem to its economic development. Literary mussions are 
not the solution to solve the problem. Instead of attempting to 
eradicate illiteracy ıt «s possible to make the pebple knowledge onented 
person wth the help of rural libranes. 


INFORMATION AND INDUSTRIAL LIBRARIAN 
R. SUBRAMANIAN 


1 INTRODUCTION 


In the earher days a library was regarded as a store house of 
books and one who was managing the books were called as store 
keeper of that store house. When people thought information is an 
essential commodity for all human activities they considered the library 
Is an important input in their hfe. 


2 INFORMATION 


Information can be defined as "some meaningful message 
recorded in conventional or non conventional madia and stored and 
processed by systems and services with a view to providing a more 
less permanent memory of the messages and their dissemination to 
users". Dissemination of information ıs the most vital component in 
scientific and technological area. The growth of any industry fully 
depends upon the information. The growth itself is mconceviable 
without a sound research and development (R&D) base which inturn, 
is dependent upon quick, relaible and effectives modes of transfer of 
information. However, the volume of information being generated at 
present creates an enoromous problem. Information is scattered in a 
plethorea of journals, conference proceedings, reports, patents of 
research and in materials having limited circulation, as well as in the 
conventionally published books and monographs Information also 


exists in the forms of memoranda, correspondence and other informal 
and personal communications. 


information is needed for a variety of purposes contnbuting to 
— decision making or problem solving 
— awareness or identification of the problem 
— definition or collection of relevant information 
— development of altemative hypothesis 
— evaluation of alternatives 


அளகை கக்கா க்கா க கை ககக கக ணக கனக கவை ஏகக்‌. 


Pharmaceuticals Division, SPIC, MADRAS 600 032. 


87 


— selection of optimum solution or alternate 
— implementation 


— review of the results, etc., 


The place in which the above information available and 
disseminated is an information centre and commonly known as Library. 


3 INDUSTRIAL LIBRARY : Definitions: 


The Industrial Library is the one, which ts attached to an 
organisation/industry usually having R&D facilities of its own. It is a 
kind of special library and it may be defined as follows: 


ர்‌ E Wright 

Special library means a hbrary which is concemed almost 
exclusively with the literature of a particular subject or group of 
subjects. It also includes librarres which are collections of a particular 
form of material. 


Foskett 


As a group having an extra-library existence, whose members 
direct at least some of their actiities towards a common purpose. 


S R Ranganathan 


But 5 R Ranganathan prefers to call it the specialist library which 
is built up to supply detailed information respecting some limited 
subject field, science and technology or otherwse. The resources are 
specialized and the users are specialists. 

if we say the above m the terms of information, an industrial 
Library (பூ may be defined as follows: Industral Library டி an 
information service untt attached to an organsiation/industry where the 
emphasis ıs towards provision of information contained in the 
documents rather than the documents themselves which is the main 
consideration of traditional libranes. However, ther functions, products, 
and services vary in detail, depending upon the informational 
requirements of the user population of the organisation/tndustry. 


4 INDUSTRIAL LIBRARIAN 

The person who டி managing the Industnal Library and having full 
control of information and admmistraton ts known as an Industral 
Librarian. He ts an employee of the same organisation/industry. The 
other nomencleatrure of the person who mvolved in this work may be 
as follows: 


88 


Documental 
Documentation Officer 
Documentation Specialist 
Industrial Information Officer 
Information Engineers 
Information Officer 
Information Scientist 
Information Specialist 


Technical Information Officer 


5 OBJECTIVES OF AN INDUSTRAIL LIBRARIAN 


An industrial library exists to serve its parent body. Therefore the 
hbraran should know very well about its organisation structure, 
function, mangament and its various sub-units and people The services 
provided by him should be helpful to the user to know the significant 
development in thew subject field and to develop the organisation in 
all areas. The information to be provided should be pinpointed, 
exhaustive and it should reach the nght user at the right time. 


5.1 Quality of An Industrial Librarian 


The efficiency and effectrveness of the industrail librarian would 
largely depend on the competence of the staff and on the facilites and 
environment provided for ther work and development. The IL டீ 
expected to provide a variety of information services in specialized 
subject fields and interest with R&D personnel, engineers, scientists, 
managers, etc., therefore professional staff should have high 
qualifications and masters degree in professional field and adequate 
experience and training innovative capability, proper attitude and 
Pioneering spirit towards work so that there will be an harmony in 
mutual ennchment of the functional sub-units. Possession of higher 
degrees will helpful to develop his personal carner like promotion, 


higher status, financial gam, etc., In otherwords an Industrail librarian 
should have 


Academic Post Graduate Degree in Science with first class; 
Professional Post graduate Degree in Library and Information 
Science with First Class; 


Technical Knowledge of Computer application to Library and 


Information work and Services area. 


89 


6 INFORMATION SERVICES 

While talking about the work involved by the Industral Librarain 
the following works can be carned out effectively and effictenctly by 
him in general these may be called as Information Services. 
Reference Service 

Reader guidance 

Ready reference 

Retrospective documents list 

Referall service 


Current Awarness Type 
Notification of current papers 
Notification of research in progress 
. Notification about conferences 
Selective Dissemination of information (SDI) 
Newspaper clippings 
Patents information 


Standards information 


Condendsation And Differential Presentation 
Abstracts 
Extracts 
Digest for management 
Digest for technological division 
Digest for Operator/Technician 
Technical note 
Product information bulletin 
Process information bulletin 
Commercial intelligence market information 
Forecast and trend notes 
Company profiles 
Notification of contracts and trends 
Technology transfer information 
New innovation 


4 


90 


Management information Services 
Techno-economic surveys 
Data services 


Information Analysis and Consolidation products 

State-of-the-art-report / Trend report 
Supporting Services 

Reprography services 

Translations services 

Exhibition organisation 

Editorial and Technical wrting 

Preparation of charts, maps, etc., 


If we compare the above services with other services provided by 
public and academic hbrarian the services under CONDENSATION 
AND DIFFERENTIAL PRESENTATION offered by an industnal librarian 
are important ones. These kinds of services find less place in an 
academic and public library systems. 


7 INFORMATION TECHNOLOGY VS INDUSTRIAL LIBRARIAN 


After the second world war there was a great change in each and 
every field. Especially if we talk about storage and retrieval area 
computer became an important tool. Almost in all the organisations 
they are being used for some automation function due to (ts speed and 
accuracy. There are many services which can be provided with the help 
of computers in hbranes. Now-a-days the industrial libraries possesing 
very good computer facilities, CD-ROM Systems and ONLINE services 
for providing information to users. Though the cost of these services 
are high people are very particular in having them for the sake of 


getting the required information. Since they identified the value of 
information in their objectives of work. 


8 CONCLUSION 


An industrial library ts an heart of an organsiation to make the 
sentence ever true the libranan should be an efficient and effective 
person in his field and services The task of the industrial Ibrarian may 
appear to be simple but he uses complex as well as vaned techniques 
to acheve the objectives. He ıs confronted with a great deal of 
problems in both storage and retrieval of information to their clientles 
an multifanous subject areas; particularly in this age of literature flood 


91 


and technological revolution. He is not at all a store keeper and the 
library டீ not a store house but it is an information disseminating centre. 
Inorder to be successful an Industrail libranan should be a scholar and 
a good manager. 


8 REFERENCES 


SEETHARAMA S Guidelines for planning of Libraries and 
information Centres, IASLIC; Calcutta. 1990 


RANGANATHAN S R. Library Administration, Ed. 2 1960 


Acknowledgement 
t thank Mr.R. Vengan for his able guidance and encouragement 
on this paper. 


STATE AND CONDITIONS OF PUBLIC 
LIBRARIES IN TAMIL NADU 


V. BhASKER RAO `° and R. VENGAN ~~ 


1. INTRODUCTION 


The Public Library System (PLS) as a whole in India has not yet 
been mould to meet the present needs and requirements of our public. 
One has to observe the tremendous change that took place with 
respect to meda resources of | dacuments/nature of 
information/documentation techniques employed for information 
storage and retireval/users requirements and finally absorption of 
modern technology to upgrade the library and information actmties 
Today the system looks as a model of 19th century. The historical 
perspective of developments in the fore said fields have not been 
proportionately developed in India due to social, economic and political 
backwardness. However, one cannot say at this juncture that the 
finance and the social backwardness are the factors or the reasons for 
under development. The basic idea of this article is to bring out some 


of the mistakes committed in our Public Library System and stili kept 
it to go on tts own way. 


2. OBJECTIVES AND FUNCTIONS OF PLS 


The objectives and functions of a public library are outlined and 
redefined in UNESCO library manifesto in 1972 as follows: 


— to promote universal eduction as a continuing and life long 
process; 


— to make freely available to all the readers of man’s thoughts 
and tdeals; 


— to refresh man’s spint by the provision of books for relaxation 
and pleasure; and 


to provide technical, scientific and sociological information. 


The above objectives as put forward by the UNESCO manifesto 
evedent the public library system as a heart of human body which 





* 


Sr. Profl. Asst. IIT, Madras - 600 036 
Dy. Librarian, HT, Madras - 600 036 


se 


93 


pumps blood to various organs for their survival and to perform their 
activities. Thus a healthy Public Library System has the predominant 
role to play to keep the society energrtic and to promote developmental 
activities. 


3. SPECIFIC FEATURES OF PUBLIC LIBRARY SYSTEM 


The sound objectives and goals of Public Library System will not 
bring any practical transformation unless it ts supplemented by a 
competent system. 

In some cases the basic objectives will be sound enough but the 
system.may not be a competent one. This is one of the causes for 
the present flight of Public Library System in India. 

Secondly the penodical review of the system which ts technically 
called as system evaluation to be taken in to account as a reflection 
to the changing environment of users and nature of services. For 
example the nineteenth century libraries are dominated by the 
collection of recorded information and serving them to their chentele. 
in other words the libranan was just custodian of documents with 
simple techniqeus for tts retrieval. The system of such onentation has 
fed the requirements of the clientele at that time. But today the rapid 
changes that occured due to explosion of knowledge resulted to bring 
about multiple activities. Proportionately the vast community of the 
society came out to seek variety of information to achieve thew desired 
goals. 

Thirdly the information seeking habit of the public ıs mostly of 
miscellaneous nature and yet frequently consulted. Therefore finding of 
such areas will be the real assessment of the situations and conditions 
of information world. This aspect was kept in abeyance to develop 
professional skills to prepare vanety of tools as search data bases and 
became another drawback to our Indian Public Library System and the 
public deviation. The information needs research to explore the possible 
techniques and data bases for quick response to the vanety of 
miscellaneous information. 

The Connemara Public Library in southern region as regional 
depository library can be regarded as one of the potential centres for 
such activity. 

4. PUBLIC LIBRARIES IN TAMIL NADU 
From the records one can find that the Tamil Nadu Public Library 


System ts far m advance of States of India. One way it ıs a very 
pleasent remark because Tami Nadu ts the home land of Late Dr. S.R. 


94 


Ranganathan, who has shown the entire world the Indian competence 
in this discipline. Most of the library activities in India are the results 
of his indepth sense of understanding and shown the world the 
professional competence is none to second. As a matter of fact his 


successors claimed to be his heirs miserably failed to update it with 
the passage of time 


He was the architect of Madras Public Libraris Act 1948 and 
brought in to force from the year 1950. Under this Act the following 
levels of units are functioning in the State of Tami Nadu. 


State Central Library (Connemara Public Library) 


- 1 

Distnct Central Libraries - 18 
Branch Libraries - 1530 
Mobile Libraries - - 9 
Part-time libraries - 826 
Total - 2384 





With the above infrastructure the Tami Nadu Public Library 
System (PLS) providing the services to the general public and to the 
ollowing communities -chidren, pnsoners in jal, police personnel, 
estate workers and remote settlers on the hills, patients in Hospitals, 
rural people, students, research scholars and professional competetors 
in particular. Further the mobile library service is provided to serve the 
readers at remote places and home delivery service to aged people. 


5. LIBRARY LEGISLATION 


The Connemara Public Library as state central library and as well 
as depository library under the provisions of the delwery of Books and 
News papers Act. 27 of 1954 1s the first ever public library established 
by tax money in this state, opened on 22nd March 1890. The 
enforcement of library legislation on vanous aspects such as finance, 
organization structure, administration regulation etc have not stood up 
to the expectations. Dr. Venkatpaiah (ILA Bulletin 26 (3) 1991) has 
already suggested to appomt a review committee to bring about 


necessary enactments to the Act and thereby to improve the present 
system m Tamil Nadu. However, one can notice the following 
deficiencies in the existing system which should be given atmost pnority 
to redress and rebuild a strong base before adopting new strategies at 
the state and national level, Any attempt to accelerate the development 


95 


programmes on the existing foundations will certainly complicate the 
issue further rather than better results. 


6. STAFF DESIGNATION 


The staff designations in Tamil Nadu Public Library System is a 
matter deep concern to professionalism. Dr. S.R. Ranaganathan who 
had fought for the professional respectability throughout his life time 
has not been kept by his successors. Today one can notice the 
designation in giant Connemara Public Library as Upper Division 
Assistants, Lower Division Assistants and Record Clerks. Perhaps one 
can wonder that this pattern of designations are maintained to show 
its old nature. It 1s a matter of deep concern to all the professional 
and especially to those who are at higher level and deltbrately talking 
about future course of policies and programmes. The Department of 
Public Libraries which control the local libraries has derved better 
designations as Librarian Gr.l, Librarian Gr.l{ and Librarian Gr. il 
whereas the designations in State Central Library are not set right 
inspite of repeated requests made by the staff. 


2. STAFF QUALIFICATIONS 


The educational qualifications prescribed long back for the staff 
are still followed. One need not surprise to note that the educational 
qualifications prescribed for the post of Dy. Librarian in CPL ıs SSLC 
and CLIS with 15 years of expenence. The technical personnel 
appointed during the past two decades possess the graduation and post 
graduation in Library and Information Science without any promotion 
opportunities from Lower Division Assistants and Upper Division 
Assistants to which actual prescnbed qualifications m the service rule 
as S.S.L.C. with certificate in Library Science wth minimum experience. 


There டீ no provision for monetary benefit for acquinng higher 
professional qualifications at State Central Library. The staff in the 
District Central Libraries are elifible to draw additional increment for 
the same those who are at the level of Librarian Gr.i and above, 
whereas the State Central Library professionals are not entitled to avail 
such benefits. Because of such drawbacks most of the staff with good 
professional calibre left this gant institutions and jomed the other 


libraries. 

The Connemara Public (State - Central) Library which has the total 
collection of documents on par with the University Libranes, receving 
a sum of 2000 + penodicals and 300 + daily newspapers under the 
provisions of delivery of books and newspapers Act of 1954 ignored 
the professional status of the librarian. The hbranan has been kept at 


96 


the level of Dy. Libranan inspite of professional qualification on par with 
the UGC recommendations. During the Indian public library movement 
it is one of the library played a vital role to bring about professional 
respectability but in the long run the vast public library system 1s 
sidelined The UGC on account of tremendous pressure has taken up 
the subject for academic libraries by appointing committees to upgrade 
their designations and pay structure. 


8. ACADEMIC TRAINING 


Even today the most of the universities still allow 60% of their time 
to teach classification and cataloguing, whereas the practical orientation 
towards the media resources, its usage, access of information from 
international data bases (onlme), computer applications, modern 
equipments employed to enhance the library services etc, have not yet 
been explored at the early stages of academic education m this 
discipline. The Dept. of Public Libraries started the Institute of Library 
Science (ILS) to their staff members. Again the refreshment courses falls 
only book ordering, processing techniques te. classification and 
cataloguing. Though the level of refreshment is at low key it can be 
developed in to a fullfiedged centre to shape professionals to the 
present requirement in Tamil Nadu. However, one can notice that this 
centre is Not entertaining the state central library staff for such training. 
To note that this institution has no provision to admit the state central 
library staff to study Certificate Course in Library & Information Science 
(CLIS) The ILS took a massive step to bring all the unqualified in local 
libranes as qualified staff. This effort of DPL not only shaped the local 
library staff professional status but ultimately opened the channel for 
acquiring higher qualification m the Universities by getting attendence 
exemption On the other hand the State Central Library) professionals 
with their poor designations as UDA, LDA and also the designations 
without the coordination of the word “lbranan" say for example 
"Reference Assitant” are not entitled to get attendance exemption to 
acquire higher qualification. Further SCL professional due to above 
reason are not eligible for Ph.D registration also. The number of PhD 
registrations will certainly give the poor percentage of registration from 
the public library system. It is thereofore that the professional 
organizations should fight to deviate such growing disparities among the 
professionals. One essentail feature is that the activity of any 
organization ts subjected to perform useful service to ther members 
either in the case of public libraries or the professional organizations. 
This ௫ the reason why our public has deviated from public hbrary 
services and professionals from professionali organizations. 


97 


9. PUBLIC LIBRARY FINANCE 


The State Central Library namely the Connemara Public Library 
is purely run by the tax amount under the provisions of the State 
Government Budget. The Madras Public Libbrartes Act did not have any 
provision for financial support to the state central library and the library 
cess collection ıs meant for local libranes in addition to the revenue 
from their immovable property in the form of rent collection etc There 
is a growing disparity with respect to revenue from district to district 
diversifying their activities further due their backwardness. The literature 
to regarding public library finance and assistance has not been 
encouraging There ıs flexibility instead of definite approach to this 
problem. The meagre amount sanctioned in the regulated budget feeds 
only the salaries of the personnel and the maintenance of precious 
collections and its convertability to other medta டீ becoming a major 
problem. The repeated request of the administration to protect such 
precious documents ts in vain. Day by day these collections are 
vanishing due to insects and other lack of facilities 


The Raja Rammohan Roy Library Foundation as national set up 
to assist public (மாவாக also ignored to protect these precious 
collections. It is going to be a matter of time that the Connemara Public 
Library invaluable resources will attain untouchable condition, The Raja 
Rammohan Roy Library Foundation policy of matching grants ts the 
main reason to such drawbacks instead of looking in to the ments of 
the issue. The state central library which also happens to be the 
Regional Depositry Library has no financial support to recruit sufficient 
staff to process, to place and to serve the readers. It டி becoming a 
dumping place of national literature rathar than serviceable place. The 
present situation ıs "who bell the cat". Dr. S R. Ranganathan ts no more, 
his spint ıs alive and one can find ர்‌ from his writings. His suggestion 
to sanction a minimum percentage from the state educational budget 
which is running in hundred of crores டி a definite solution to the 
growth of public (மாகா in Tamil Nadu. 


10. CONCLUSION 


The Tamil Nadu Public Library System though it ts said to be far 
in advance of other states of India, the following aspects have to be 
considered to redress and to go ahead wth the new strategies of 


policies and programmes. 


98 


1) A review committee has to be appointed to look in to the different 


sections of the Act, especially revenue and to standardise tts 
provisions. 


Dr. C. Palanivelu Ex. Director of Public Libraries has not only 
suggested the private fund raising by public hbranes, but he has gone 
to the extent of acquiring 1543 sites varying in extent from 5 cents 
to 100 cents to a worth of Rs.10 crores and also suggested the private 
adoptation and maintenance to give greater thrust for maintenance and 
service. His practical approach has added a new dimension and can 
play a vital role as guidelines to other States It should be considered 
as a provision in the Madras Public Libraries Act. 


2) The growing dispanties among the professionals due to undo 
character of officials have to be checked periodically and to assess 
the reasons thereby as feed back. For this the professional 
organizations should come forward to devote much time to fight 


against the disparities by charting out action plan in the following 
fields. 


To provide uniform academic training in all Universities forecasting 
the future course of needs. 


2.1 


னா 


2.2 


~~" 


Continuing education to the professionals at state level, with well 
organised infrastructure to meet greater challenges at state level. 


The ILS under the DPL has to be strengthened with teaching 
personnel of hihger calibre and to promote research activities for 
resource maintenance and techniques to create search data bases in 
view of information needs of the public. 


2.3) Standardization of designations, scales of pay on the basis of 
education and qualifications and expenence. Evaluation and 
standardization of information needs and services at various levels 
requires periodical renew. To this effect an expert committee to 


80 in to professional status for every five years should be 
appointed. 


3) Above all the gap in providing information services between the 
urban population and rural population should be reduced to the 
minimum by creating a network, may be Public Libraries Network 
(PLN) with the application of Information Technology. 


11. 


99 


REFERENCES 

Documentation on National Policy on Library and Information 
System by Raja Rammohan Roy Library Foundation and Indian 
Library Association. 1985. 

GOPINATH, M.A. Mobilising Effective Public Library Service: a case 
for involvement & its users (in. Public Library Services and 
Information Networks: Papers and Proceedings of MLA Seminar 
1988. 73-77). 

PALANIVELU, C. Public Library Movement in Tamil Nadu: 
Concepts, Strategies and Responses (XXXVII All india Library Conf. 
4-7 December 1991. Souvenir.42-56). 


CONTINUING EDUCATION FOR LIBRARIANS 
R. RAVICHANDRAN” 


1. INTRODUCTION 


Continuing Education (CE) is that process of self directed learning 
in which the individual assume the basic responsibilities for his or her 
own development. 


Every day in a working environment an employee gains new 
experiences which add to one own personal education. A change in 
job request the learning of new experiences or adoption of existing 
scales to new subject. The effectiveness of learning must depend on 
the way m which the continuing education is perceived. 


1.1 Need for Continuing Education 


The followng needs are felt for continuing education of any 
academically qualified person. 


1. to keep the new concepts, knowledge and skills both within the 
field and within related, relevant disciphnes. 


to update ther education. 
3. to refresh various aspects of ther education. 


to prepare them for changes in personal career lines by providing 


Opportunity for diversification to perform new roles within the 
profession. 


to enable to master new conceptions of the profession to 
discharge effectively the social role imposed on them. 


& HBRARIAN AND CONTINUING EDUCATION 


Due to societial change, the amount of new knowledge, the 
impact of new technology, and the increasing recognition to the value 
of information by ali sectors of the population have placed increasing 
demands on libraries for new and more efficient types of service. All 
these changes have rapidly been changing the technological procedures 
and work patterns in branes. As a result, the library profession has 
had to come to realise that the pace of change is now so fast that 





4 
= 


Project Technician, UT „Central Library, Madras - 600 036 


101 


basic career education cannot presume to teach students “all they need 
to know”. Accordingly, the only reasonable policy for the profession is 
to look forward to, and plan for, a growing activity in continuing 
education as a distinct educational function separate from advanced 


degree programmes. It is a matter of establishing and maintaining a 
new and vital dimension for development throughout the practioner 
career. 

Hence the practising librarians, must plan for developing his career 
through continuing education. If he fails to plan for improvement of 
knowledge then he has to attract, 


a) the low prestige of his profession. 


b} loss of control over his work as well as subordinates (sometimes 
they may be more knowledgable). 


c) loss of mage with his superiors. 


d) fear to talk among professionals. 

So, atleast for his survival if not for excellence, the librarian should 
learn some new knowledge eventhough he Ives within the environment 
of knowledge i.e. library. This goes anology with what the scholar 
Kautillya said "Though the fish live in the water, it should consume 
some quantity for its own survival". 


3. AVAILABLE FACILITIES FOR CONTINUING EDUCATION 


There are several universities and special institutions offering 
educational programes under their continuing education scheme. 
Majonty of them provide academic education and a few of them give 
professional courses at U G. as well as P.G. levels. The library science 
falls in the second category. Courses lke Certificate course, B.LI.S., 
M.LLS., and one year course on Technical Information Processing are 
being offered for the qualified persons who like to qualify further. 


Technical subjects such as Computers and its applications, Public 
Administration and Management, Journalism, Book Binding etc., are 
also been taught by institutions through correspondence for the benefit 


of the needy. 
4. COURSES FOR WORKING LIBRARIANS 


The working librarians may have to acquire step by step the 
following courses/training to keep themselves abreast of knowledge in 


their own field. 


102 


Basic Computer Operations 
Advanced Computer Operations 


A Academic 

1. A Master 062068 in the basic subject. 
2. Master of Business Administration. 
3. Certificate in foreign languages. 
B. Professional 

1. BLAS. 

2. MALLS. 

3. Journalism 

C. Technical 

1. 

2. 

3. 

4. 


Programming and Data Processing 


Workshop/Training courses in application areas such as CD-ROM, 
On-line search, Micrographics, Networking, E- Mail etc. 


5. AWARENESS OF FACTORS 


The librarian should keep himself aware of many changes and 
improvements taking place in the areas of his mterest, to name a few 


Mass Media (TV, AIR etc.,), Information Networks, A. V. Materials, 
E-Mail, Computers Networks etc. 


6. PROFESSIONAL ASSOCIATIONS 


Professional Associations do give oppurtunities for librarians to 
get-together at conferences, seminars, lectures and other small 
meetings. These meetings are important places where professional 
knowledge ts being exchanged. These professional associations used to 
mail information brochure etc to their members which keeps them 
aware of how things happening in their profession. Hence, it is a strong 


suggestion that every librarian should become a member of professional 
associations, 


7. CONCLUSION 


Every individual who டி wedded to 
or unwillingly must undertake to exerci 
keep himself in the race as well as 
the profession. 


the library profession, willingly 
se of Continuing Education to 
being considered as a scholar in 


103 


8. REFERENCES 

1. JONES, M.C. Continuing Education for Medical Libranans {ILA Bull; 
XIX, 4; 1984, Jan - Mar; 115-19) 
HOULE, C.O. Continuing learning in the professions 1980 


3. STONE, E.W. Continuing Education for Librarians in the United 
States. (In Advances in Librarianship Vol.8 Ed by Michael H. Harns 
1978. 242-323) 


ACKNOWLEDGEMENT 


| am thankful to Shri R. Vengan, Deputy Libranan, Indian Institute of 
Technology, Madras for his encouragement and gutdance in preparing 
this paper. 


ROLE OF RURAL LIBRARIES IN TAMILNADU 
G. DHANASEGARAN, M.A, M.LLSc.” 


ABSTRACT 


Explains Rural India - Describes the need for rural libraries - States 
the social responsibilities of rural libraries - Enunciates the aims of rural 
hbranes in Tamilnadu - Mentions the communication of Information to 
rural community - Discusses the existing rural library services in 


Tamilnadu - Points out the suggested programmes of action - Elucidates 
the recent trends at national level 


1. Rural India 


We cannot forget that 81% of our population Ives in rural India. 
The number of villages in our country டீ 575, 721 in 3,287,732 sq. km 
area Prosperity of our nation depends entirely on how far we are able 
to improve the economic and social hfe of rural masses. The library 


services and the bodies providing such services constitute integral parts 
of the national economic, social and cultural systems 


2. Need for Rural Libraries 


According to 1991 census the number of illiterates in all age 
groups is 33.6 crores. The number of illiterates with age group of 15-35 
is estimated to be 11.2 crores 70 lakhs of these would have become 
literate by March 1992 Thus the target to be covered dunng the 8th 
plan will be about 10.5 crores. Making this much population literate 


டி a dream which can only be fulfilled if we have a mass library 
movements 


The Government has been adopting schemes designed to offer 
wider facilities for primary Education. Compulsory primary education 
has already been introduced in almost all the states and union 
terntones. Adult education schemes and கரல movement are being 
undertaken on large scale m Tamil Nadu. ‘Each one teach one’ is its 
motto. At present we do not have necessary infrastructure to support 


the post school reading habit. This requires a well organised net work 
of libranes to reach every indmdual. 


ப ண ளை ண ளத க கக னன வய வை 


Asst. Libranan, M.K. University library, Madurai - 625 021. 


105 


3. Social Responsibilities 


A library is a social institution The Librarian understands the 
intellectual needs of the readers and make proper arrangements for 
meeting them. The motto of a librarian is "Service before self. Librarian 
is a scholar so that he serves as a guide to others. He ts conversant 
with the reading materials which are available in his ibrary m order 
to guide his readers His scholarship attracts research workers towards 
his hbrary 


4. Aims of Rural Libraries in Tamil Nadu 

The followmg are the aims of rural libraries . 

To inculcate among the people the reading habit. 
To tram them in the art of self education. 

Ta supplement the knowledge of the people 


Bown a 


To help them in the development of the habrt of pursuing useful 
hobbies. 


5. To provide information and recreation to the people. 


6 7௦ ensure proper co-ordination between their work and the library 
use. : 


7 To tmpart social trammg to the people. 


5. Communication of Information to Rural Community 


Information and Communication play a key role in the socio 
economic and technological development of the country In any system 
for communication of information to the villagers apart from supply of 
literature in the local languages to the neoliterates adults; to make it 
more appealing, Audto visual shows as TV. Film shows are essential. 
The many facets of information needs of the rural people are rural 
housing, electrification, agnculture, poultry, anmal husbandry, 
co-operation, economic and social upliftment, family planning, women 
studies etc These should be provided to the rural community by the 
rural libraries 


6. Rural Libraries in Tamil Nadu 


According to 1981 census total population in Tami Nadu டீ 
4, 82, 97, 456 The total number of hterates ட 2, 27, 11, 593. The 
followng table shows the Rural Libranes in Tami Nadu for the year 


1983-84 
8 














Book Number | Number |Number | Type of Libranes 
stock of users | of book | of 
Reader used =| borrowers 
1501 Rs Rs 137 {9761162 [310236 9132825 {1102030 It State 
4,23,75000 49 central hbrary - 1 
2 Distnct Central 
libraries - 16 
3 Branch hbrares 
1484 
7. Suggested programmes of action : 


The following programme of action is suggested . 


1. Rural libraries should, as a part of their extension activities, supply 
boaks and penodicals to rural needs. 


2. Specially qualified staff should be appomted to organize the 
services in a most efficient manner. 


3. The book collection should be tailored to the actual needs of the 


villagers. Books for children should be included in a hberal way 
m the collection. 








There should be a heavy purchase of audio-visual materal like 
fim-stnps, tape records, talking books, posters, pictures and prints 
through all of which the villagers can be educated. 


5. Educative documentanes and films relating to agriculture, the 
grow-more food campaign and family planning etc should form 

an integral part of the rural libraries. 

The Rural Libraries should organise story hours, reading sessons 

for the dliterate villagers and the village children. 

The Rural Libranes can organise from time to time book and 

picture exhibitons which would expose the villagers to the 

continuous developments takmg place in the Urban centres and 

the world at large. 

Scope of actmty of the Rural Libraries should be expanded to 

cover the commissioning of teachers to writing books for the 

neo-literates and even for children. 


Each Rural Library may adopt a village and launch up the 
programmes of Adult Educaton and ‘Arvoli Movement’. 


8. Recent trends at national level 
At present the need for Rural Lbrary and community Resource 


~ 107 


centre is acknowledged by a variety of governmental and non 
governmental organisations at national and international level. Out of 
Rs. 30,000 crores outlay in the 8th Five year plan, some percentage 
(Say 6-8%) must be ear marked for the establishment and maintenance 
of this centre. The idea டீ to provide library service to villagers and to 
support and promote the rural development The people should have 
timely access to relevant information, pertinent knowledge and 
opportunities to learn and adopt appropnate technology. 

The "Committee on National Policy on Library and Information 
System” appointed by the Govt. of India in its report had stated that 
"The main thrust should go to rural public library’. A village or a village 
cluster with an adequate population should have a community Library 
/ rural community centre library which will serve as an information 
centre 


This committee has opined that "this kind of rural library service 
should be made available in each village under the MINIMUM NEEDS 
PROGRAMME by 2001 A.D. The union Ministry of Rural Development 
proposes to establish 1,00,000 community Resource centres during the 
8th Five Year Plan. The Dept. of culture and Ministry of Rural 
Development have agreed to provide library services at each of these 


rural community centres. 


BIBLIOGRAPHICAL REFERENCES 

DEVELOPING LIBRARY Movement - Periyar District, 1985. 

KAPOOR, SK, Ed - Eighth IASLIC Seminar (1978). Vol. 1. Calcutta. 
IASLIC, 1977, 81 - B77. 

SEN, NB, Ed - Development of Libraries in New India - New Delhi : 
New Book Society of India, 1965, 17-22. 

VASHISHTH (CP) - Quality Life through Libraries - Delhi : ILA, 1992, 
P2-4. 


LIBRARIANSHIP -TODAY AND TOMORROW! 


Mrs. ALLY SORNAM 


Librarianship Today 


Dunng the twentieth century librananship has become an 
increasingly multifaceted profession Librarians are now called upon to 
exercise their skills m areas that could not have been imagined even 


twenty years ago. The profession had also seen new opportunities for 
Library Education. 


Librananship is a noble and exalted profession. The demands of 
the present society on librarians is higher than it was before. The 
present information era expects the information scientists being vigilant, 
dynamic and con-scientitions to keep the existing ideals alive. 


The society views library as an agency for disseminating 
knowledge contained in the collection of documents organised for use. 
Besides the libraries act as communication and cultural centres. In an 
academic set up the library plays a vital role. it’s main function 1s 
imparting education, educating the community in a wider sense. Thus 


the true essence of librarianship lies in maximizing the social ability of 
graphic records. 


Academic Librarianship 


By tts very nature librarianship ts integrative. It’s practice 15 
founded upon the perception utilization relationship. The library 
profession has to interact with a diverse vanety of tndmiduals and 
groups. The rapidly changing and intensely demanding academic 
society is posing new challenges to the Library communities. Though 
the client grops are traditional - faculty, student and community users 
- their demands have changed to a great extent - ranging from simple 
information gathering to complex research The current academic 
programmes expect a Librarian to be versatile, creative and skillful. 


With the advent of information technology new avenues are 
opened for academicians and Ibiranans Librarians are given new 
responsibihties. Todays Libranan is not only an information officer but 
a media expert. A free flow of information should be ensured to users. 
bt EE eee 
+ 


Head, P.G. Department of Library & Information Science, Bishop 
Heber College, Tiruchirapalli - 17. 


109 


Librarians have got an excellent opportunity to participate in the 
academic affairs of educational insttutons to put it m other words the 
dream of Librarians becoming the academic colleague is not in the 


distance. 


Academic Colleague 

The primary role of libraries was to build and manage a collection. 
Today everything is decentralised - the collection and services. The 
emphasis ts on the users’ choice of information Users need guidance 
and access to information rather than providing documents Librarians 
should be alert for opportunities to participate in academic 
programmes. 

This டி possible by first establishing a personal relationship with 
faculty Understanding the nature of work, nature of need and the role 
of faculty inthe academic programmes will help librarians to serve them 
better. Assisting a faculty member with research related to curnculam 
planning provide a librarian to participate in academic programmes. The 
library services should compensate for the lack of comprehensive 
col ection and assistants The newly entering faculty may be informed 
or the services and resources available in his/her field in the library. 

While concentrating on the faculty the librarian should not forget 
the student community. Onentaton course and bibliographic 
instructions can be given to the students individually or m groups, along 
with the regular course or independently. 

Becoming an academic colleague is not easy. It adds 
responsibilities, stress and some sacrificies in the part of libranans. 
Rewards may come very slowly. But this certainly has tts own merits 
also The following are some. 

This leads to mutual understanding and appreciation between the 
faculty and Library staff 

The coliection are built on the basis of direct personal knowledge 
of curriculum and teaching. 

Realisizing the value and role of library the institution gives more 
support. 

Librarianship Tomorrow 

The present complex society demands a highly sophisticated 
information system. The new society ts nghtly termed as mformation 
society. Exponentially growing literature and break through tn 
technology gave new dimensions to the scenario. 


9 


110 


Computers brought a great revolution in the field of libraries. 
Telecommunication technologies created unprecendented facilities and 
opportunities. The use of satallites also changed the whole information 
business High density centralized storage, electronic transmission of 
documents have changed the information environment radically. The 
society டி m the process evolution. A change tn the library ts inevitable. 
Libranans and information personnel should give immediate and serious 
consideration to identify the role of library in an electronic society. 


How to cope with the current trend? 


More and more of advancement and acceleration of research 
activities widen the area and scope of library service. Detaming 
knowledge in the following areas will help librarians to face future 
changes: 


1. Various forms of information - print, non-print and machine 


readable media. 


Computer functioning, programming languages and search 
methods. 


Human relations - inter personal skills. 
Organisational and managenal capasities. 


The growing rate of generation of information and peculiarities of 
information media creates senous problems not only ım the 
management of information but also tn its dissemination to end users 
New techniques and methods of an efficient management system are 
developing fast. The Libraries and Librarians should use the blessings 
of technology to the maximum extend, to face the new challenge. 
REFERENCES 
1. 


HARRISON (KC) International Librarianship Scarecrow Press. Inc, 
1989. 


2. HENDRICKSON (Kent). Creative planning for  hbrary 
Administration, Haworth press, N.Y.1991. 


SHERA (Jesse H). The Compleat Librarian. Press of Western 
Reserve Unw.London, 1971. l 


ASPECTS OF MACKENZIE MANUSCRIPTS 


Dr. S. Soundarapandian M.A. (Tamil), M.A. (Engtish), 
B.Ed., Din. Skt., Ph.D., 


MACKENZIE AND HIS MANUSCRIPTS 


Colonel Colin Mackenzic (1754 - 1821), the first Surveyor General 
of India, came to India m 2nd September 1783 at the 30th year of 
age He was born at Stornoway, m the island of Lewis in Scotland. 


His collection, now being preserved at Government Onental 
Manuscripts Library, Madras - 5, contains History, Geneology, Legends, 
Karfiyats, Local Traces, Inscriptions on stones, Inscriptions on copper 
plates and miscellaneous grants. These are, among a few leaves, mostly 
paper manuscripts. 

From his letter written to W. Garrow, Collector of Coimbatore, in 
4 December 1810, we can understand that he had connections with 
all rungs in the ladder of society. 


MODE OF COLLECTION OF MACKENZIE MANUSCRIPTS 

Mackenzie went to Madura at the invitation of Mr. Johnston. Only 
at Madura he came to know about the abundant wealth of manuscnpts 
to be collected. 

Particularly after his meeting with a Brahmin Pandit, Cavelly 
Venkata Boraiah in 1796, a filip for collecting of manuscnpts came in 
him. 

Mackenzie appointed, mainly, nine Telugu Pandits to collect 
records. They are : 1. Narayana Rao, 2. Ananda Rao, 3. Venkata Rao, 
4. Pultgadda Mallah 5. Latchumaiah 6. Cavelly Venkata Boraiah 7. 
Venkata Ramadasu 8. Nittala Nayana 9. Knshna Rao. 


Among them, Narayana Rao and Ananda Rao know, apart from 
other languages, Marathy also. Nittala Nayana ts a good scholar tn 
Telugu. 

In the above list, there is not even a single Tamilian, which must 
be noted. The reason is Mackenzie wanted persons who know more 
than one language which, st ts true, is an essential quality to study 





Curator, Govt. Onental Manuscripts Library, Madras - 600 005. 


112 


manuscripts So, accidentally, the scholars knowing several languages 
were Brahmins This accounts fairly why several manuscripts contain 
Brahmin dialacts and puranic descriptions. 


During his collection, the village personalities who were 
descendants of chieftains began to ask the Government to restore their 
past positions This ss the reason why we come across in Mackenzie 


manuscripts all sorts of signatures and accounts of demolished temples 
or forts etc. 


MACKENZIE AS AN ORINTALIST 


Mackenzie டி an important Oriental Scholar in that it was he who 
paved a way to the following generations for the research of onental 
studies. Though he டீ not a great Oriental Scholar as Robert de Nobili 
or C.P. Brown, he knows the bastc principles of Orientalism, which is 
evident from his enthusiasm in collecting antiquities. 


HISTORICAL IMPORTANCE OF MACKENZIE MANUSCRIPTS 


Without touching the Mackenzie Manuscnpts one cannot write a 
history of Polegars and Nayaks. 


The temple inscription of Buthalore and of Thruppundurutt (both 
are in Tamilnadu) are not extant; but they are present in the collection 
of Mackenzie Manuscripts (D.2734 and D.2744) since they had been 
copied by the assistants of Mackenzie. 


A manuscript (D.2973) descnbes the history around AD. 1478 
regarding the arrtval of a great jain leader, Virasenacharyar to establish 


jainism in Tamilnadu. This may be connected with other available 
sources. 


Numerous mentions are there in Mackenzie Manuscnpts which 
are not clear hitherto for want of the wntten history. A manuscnpt, 
Pałyur Kirama Varalaru (D.3052) hints at ’a secret dancing Kali temple’. 


likewise, the Deyvkarasan Karftyat (0.3023) tells about one ‘Fort of 
travasanallur’ 


MACKENZIE MANUSCRIPTS AS A BRIDGE BETWEEN HISTORY 
AND LITERATURE 


A pecuhar aspect of Mackanzie Manuscnpts ts that we find a good 
connection between history and literature blatantly. 


In the Avinast Taluka Katfiyat (D.2957) we are given along with 
history of Avinasi, the account of how Muruga made 
aramurthy to compose Devaram. Similarly in Puravipalayan 


the 
Sund 


113 


Kobana Mandradiar Vamsavali (D.2964), Kannappa Nayanar’s story is 
closely knitted with history. 

Another manuscript, Chola mannar magattuvam (D.2994), points 
out that Serfoji, the Tanjore king, has translated the Bruhadiswara 
Puranam from Sanskrit. 


SYMBOLISM IN MACKENZIE MANUSCRIPTS 

Many portions of Mackenzie manuscripts will appear useless if not 
viewed symbolicailyl, People have kept m mind the past chronicles in 
the form of some other stories or events which were able to satisfy 
ther feelings and assimilable in their minds. 

A group of Viswakarmas, manuscnpt (D.3113) recounts, have built 
a fort with walls made of magnet. This tells indirectly the skilful 
technicalities of the caste tn those times. 

‘Due to a ‘fire-ralm’, the jams went to a safe place under the 
earth’, a manuscript (D.3033) says. This we can conjecture, tells us 
about a particular atrocity on the jains by a kind in the particular 
period 
RELIGIONS AND MACKENZIE MANUSCRIPTS 

Though Mackenzie belonged to Christian faith, he never tried to 
collect Christian manuscripts. 

Hindu, jain, Buddha and Islamic religious actwities could be 
gleaned enormously from the Mackenzie Manuscripts. 

Overall view of the accounts of those religions conveys us that 
the Mackenzie Manuscripts are very faithful to the history of Tamilnadu. 


Beganbur Saruvamaniya Varalaru (D.3021) delineates about the 
tomb of Began Sayabu and the mosque at Tadikkombu, Madurai 
Distnct (Tamilnadu). 

We are told in one manuscnpt (D.377) that in those days jains 
of North India used to visit South India to leam knowledge from the 
Buddhist monks. This exhibits the religious tolerance at that time. 
CUSTOMS OF PEOPLE DEPICTED IN MACKENZIE MANUSCRIPTS 


It 1s highly doubtful whether there ts any source other than 
Mackenzie Manuscripts to explain the customs of Tamil people so 


pointedly. 


114 


The method of formation of a Saiva Mutt has been best explained 


only a Mackenzie Manuscripts, perhaps. We have Jnana Sivacharya 
Mutt Kaifiyat (D.3003) and other mutt histories. 


Another conspicuous idea that Mackenzie Manuscripts reveal ıs 


that many a time chaos crop up only due to the will of doing marrage 
with other castes or other religions. 


One Venkapathy Nayaka, a jain, demanded a Brahmin girl to 
marry but was refused. 


In the manuscript, Jaina Pandithar Varalaru (D.2977), curiously 


enough, a Brahmin family has a marriage relationship with a Vaishya 
family 


Business methods at Dindigal, Madura: Distnct, rural industries 


2rouna Vecachandaryur have been spoken at length in two manuscripts 
(D 3006 & D.3014) 


PLACE NAMES IN MACKENZIE MANUSCRIPTS 


Any research of place names or any names will be incomplete 
without consulting Mackenzie Manuscripts, it seems. Because, the 
ongin of such names have been drawn then and there. Some are 
unsclentific while source appear to have been formed. 


Only the name Konamuppan Oor after the name of ruler, has 


transformed into Coimbatore, according to the manuscript Coimbatore 
Varalaru (D.3073). 


Kurumbas were called so because, a manuscript, Tondaimandala 


Varalaru (D 3102) says, they caused Kurumbu (nuisance) in Kamatic 
region. 


CASTES IN MACKENZIE MANUSCRIPTS 


Mackenzie Manuscnpts help much for the study of castes in 
Tamilnadu, in the medieaval period. 


Some of the reasons for the assignment of some caste names are 


acceptable while some depicted in Mackenzie Manuscripts are only 
myth. However, their history remains a treasur 


Kallar, Maravar, Kappiliar, Kadar etc. castes have been explained. 
Generally wntten caste histories were all 


same caste and hence exaggerated ideas may have got involved in 
them. But, on the contrary, Mackenzie Manuscripts are a true and 
sincere picture drawn without a jaundiced view. 


done by persons of the 


115 


KINGS IN MACKENZIE MANUSCRIPTS 

Neglecting the dates of the region of the kings, which do not 
agree with the accepted history, the geneology of the rulers portrayed 
m Mackenzie Manuscnpts locks, most probably, accurate. 

Every king has constructed a village newly in four stages. They 
are : 1. Destroying the forest 2 Digging a tank 3, Constructing a temple 
4, Setting up an agraharam. 

Mentions about free donations including the donation of a whole 
vilage, to poets are many. 


PURAMAS IN MACKENZIE MANUSCRIPTS 

Some view the Mackenzie Manuscnpts as a heap of puranic 
stones This ts not wholly true 

Mackenzie Manuscripts genuinely tell us, if there is any puranic 
description, in many cases, from which purana the particular description 
has been sketched. There also, these sketches are tmportant to 
compare with the existing puranas. 

Arunachala puranam, Linga puranam, Karur puranam, Brahmanda 
puranam are some of the puranas from which stones have been taken. 

We come to know effectively from Mackenzie Manuscripts how 
for a particular generation believed without questioning these puranas. 


STRAY STANZAS IN MACKENZIE MANUSCRIPTS 


Several manuscripts contain Tamil stray stranzas of elegant style. 
A few of them have not seen the light of day so far. 

In Deywikarasan Karfiyat (D.3026), Akalanga Stotram (D.3027), 
Arrurppennarvanan Chantram (D.3028) etc, we have stray stanzas in 
Venba at Viruttam metres. 


TELUGU MANUSCRIPTS IN MACKENZIE COLLECTION 

Colin Mackenzie has collected during A.D. 1800 and A.D. 1804 
as many as 434 volumes of Telugu paper manuscnpts. These are called 
Local Tracts. C.P. Brown got them copied in volumes what are termed 
as Local Records. Gustave Oppert has prepared a catalogue for 32 
volumes out of these Local Records and thts catalogue was published 
in 1878. 


116 


PRINTED SOURCES TO MACKENZIE MANUSCRIPTS 


H.H. Wilson wrote a descriptive catalogue on Mackenzie 
Manuscripts which was printed in 1828 at Calcutta. He also wrote in 


two volumes ‘a catalogue of Mackenzie Collection’ which were also 
printed. 


W. Taylors volume, ‘Oriental Historical Manuscnpts’ was 
published in 1835. His Catalogue of Mackenzie Manuscripts in 3 
volumes were printed in 1862 at Madras. 


C.O. Blagden has written a Catalogue of Mackenzie Manuscripts, 
part-| of which was published m 1916. 


Madras University has pubhshed T.V. Mahalingam’s ‘Mackenzie 
Collection’ in two volumes. 


T.N Subramaniam has edited in three volumes almost the entre 
ternple inscriptions of Mackenzie Manuscripts. These are publications 
of Government Onental Manuscripts Library 


Tamilnadu State Archaeology has published four Volumes editing 


the geneologies of Nayaka rulers, under the title ‘Palayappattukkalin 
Vamsavall’. 


Cholan Purva Pattayam, a publication of Government Oriental 
Manuscnpts Library is nothing but the text of a Mackenzie Manuscripts. 


A.M Paramasivanandam, in his ‘Prose Development in the 19th 


C. has edited, by way of quoting some portions of Mackenzie 
Manuscripts. 


CONCLUSION 


These are only a few angles in which Mackenzie Manuscripts 
could be studied profitably. 


Though detailed aspects regarding only Tami Manuscripts have 
been noted here, Mackenzie Manuscripts are available also in Telugu, 


Marathi (in Modi Scnpt), Kannada and Malayalam languages, almost 
« in the same structure. 


Mackenzie Manuscnpts are not only chronicles but criticisms of 
chronicles; cntcism not by historians but by natives. 


Undoubtedly Mackenzie remains unrivalled in the field of 
manuscript collection and his sevice to vanous faculties is an 
evergrowing process. 


THE SOCIAL SCIENCE & HUMANITIES 
LIBRARIANS OF INDIA : 
Challenges and Responses in the 1990s 


Dr. Vedagiri Shanmugasundaram, M.A. (Econ.), M.A. (Pt. Sc.), 
M.Litt., Ph.D., D.Phil (Oxford) 


1.0 INTRODUCTION AND OUTLINE 


| am grateful to the organisers of the Tamilnadu Library 
Conference to be held in Madras between 12th and 13th March 1993, 
under ihe auspices of the University of Madras for che inabiitties and 
am duty bound to greet the members and delegates assembled to greet 
them and wish them all success, having been a consumer of their 
services for over five decades of my association with the Madras 
University Library, and those associated with it. Not merely out of the 
desired quality of self-confidence, and self-respect, but also based on 
historical and cultural facts, the present generation of Librarians of 
Tamil Nadu, should consider themselves inhentors of a great tradition 
of service and harbingers of even greater opportunities for sevice The 
earliest libraries of Kancheepuram, Tanjavur, Madura, Tirunelveli, in the 
centunes past do not have muicro-histories’ but archaelogists and 
ancient historians like Vincent Smith, Romila Thaper, Nilakanta Sastn, 
Ramachandra Dikshidar, K.K Pillar to mention only those no more - 
and host of surviving Professors will bear out, that earher to the Greeks 
and Romans, when they were still finding their ifliterate, habitat, the 
Tamits have had therr language and hterature, science and arts, naval 
and other defence sciences, - in many forms, stone inscriptions, palm 
leaves, and copper plates, which indeed were the early possessions of 
librarians all over the world. | shall not potter over the past, escept 
to underline, the need for Libranans of the present generation to take 
to the unfinished task of writing the history and methodology of earkest 
(மாகா of Tami Nadu. tt should not start wth Tanjavur Saraswathi 





* Director, Institute for Advanced Studies & Research (IASR), 


Madras - 600 105 
Former Vice Chancellor, Manonmaniam Sundaranar Uniwersity 


118 


Mahal, or Tamil Nadu Archieves, of recent centuries, but must begin 
in 300 bc at least. 


1.1. The use and abuse of the history of Tamil Nadu Libraries 
of the past and present : 


Knowledge, like, knife can be used for healing or for undesirable 
purposes It ts not to gloat over past glory that we need a good and 
autentic history of libraries of the past. A great expedition to Indonesia, 
Cambodia, Malaysia, Burma, or Singapore, could not have taken place 
without a blue print for action, planners and advisers and their teachers 
and institutions for learning. All these assume the existence of libraries, 
with varied kind of matenals Intellectual history of Tamilnadu, requires 
to start with the home of intellectuals namely the Libraries Kings, 
religious leaders, makers of new movements, the conquerers, the 
vanquished, and those who have played leadership, in every walk of 
hfe, had ther mentors, and libraries, big and small, served them to 
become what they were The use of such history, ts to trace the roots 
of current events The abuse டி to claim superorty, where it does not 
exist, or to become complacent, in the thought that our borbears were, 
men of achievement, and so as their admirers, we nothing more to 
do. On the contrary, international history of libraries, and more so, the 
study of libraries, in India, since 1950 will show, how much of lost 


ground we have to retrieve. History will make us humble, and not vain 
and proud. 


H 


2.0 HOLISTIC VIEW 


When your dynamic organising secretary, Mr. M. Muthuswamı, 
MA., B Lib, 5c., of the Onental Research Institute of the Umversity of 
Madras, invited me to join you, | thought | am already one of you, 
and could take the liberty of thinking along with you on one of the 
issues, which awaits our urgent attention. Knowledge is one and 
indivisible, except for convenience of study. | collect books and 
periodicals, profuse notes of what people, great or small, say, and can, 
therefore, be excused for attempting this paper on social sciences, as 
ff hard sciences and soft sciences, humanities and arts, are unrealted, 
and could exist without each others interaction. That social sciences, 
have suffered neglect, along with languages, is my regret This டி due 
to a wrong view that these subjects are easy. On the contrary, we need 
more investment, f not equal investment in equipment and books, 
slides and microfilms, oral records and audiovisuals m large measure, 


119 


and also frequently get them updated. Physical sciences have vertical 
growth, of addition of existing structure, social sciences have both 
vertical and honzontal growth As many persons, or social groups, so 
many variations in thought and action have to be recorded and 
analysed Life and hterature, have rich varieties. Languages, including 
mathematics and creations in humanities, have suffered in India, for 
over too centunes, when explosion in European literature took place 
During that period, it was easy to absorb science and technology, 
which are unmversal in their appeal, social science and technology, 
which are universal in their appeal, social science libraries of India now 
contain, limited stocks compared with the rest of the world, and what 
is a matter for regret is that creative literature, or non-wmmitative 
literature ıs meagre. Compare for instance, the number of editions of 
Shakespeare, we have in English, with cntical works on Indian classics. 
Compare also, the wntings on a great Economist, Mr. John Maynard 
Keynes (later Lord Keynes), with commentartes on the economic 
writings of J.C. Kumarappa, or his mentor, and exponent of a new 
theory of economics - the Theory of Trusteeship, under capitalism, 
namely Mohandas Karamchand Gandhi (widely known as Mahatma 
Gandhi) And the economic and social thought of Tiruvalluvar has 
attracted less attention, even after 1920's relative to the creative works 
on Adam Smith’s Wealth of Nations (1776). This is a no reason for 
Social Science Librarians, to be complacent, m the thought that there 
are few good books to buy. 


2.1 Concept of Science Librarians : 


MY CONCEPT OF SOCIAL SCIENCE LIBRARIAN (SSL) {5 THAT HE 
IS A MAKER OF THINKERS AND CREATIVE WRITERS | can vouchsafe 
how much of gratitude, a great Tamil Writer of the Twentieth Century 
Dr Mu. Varadarajanar (widely known as Dr. Mu. Va) had for the 
Pachiayappa’s College Librarian, who is his anstotelan peripatetic 
erudition, could place his hands on books which will and also should 
interest Dr. MUVA. The same librarian, knew Conjeevaram Natarajan 
Annadurat (world renowned as Arignar Anna is later decades) while he 
was a student, and encouraged him to locate books and sources for 
his oratonal contests, which load him to be the unmatched orator of 
his times. AS a student of the Pacharyappa’s College, at Chetpet, 
Madras in the 1940’s it was my fortunate privilege to know not only 
about books, but also about men and matters of varied interest from 
the walking encyclopadea hbrarnan-academican, rolled into one, namely 
Mr. C. Chengalvarayan, B.A., the custodian of books and knowledge 
m that great institution. He was never tied of saying, that social 


120 


science literature in India is yet to be created To my mind, he is a 
MODEL FOR SOCIAL SCIENCE LIBRARIANS TO EMULATE. And let us 
also be reminded, that his were days when perhaps only a Certificate 
in Librananship was the accreditaton that was available. Mr 
janardhanam Naidu, went to Oxford to obtain his Diploma m Library 
studies With many higher qualifications now available, social science 


librarians have wider opportunities to systemise their role in creating 
valuable literature 


Hk 


3.0 IDEALS APART UPDATING SOCIAL SCIENCE SKILLS 


What was possible in the 1920s or 1940s, is not easy now, nor 
is it adequate. Knowledge explosion, ts vast and vaned. The Press, 
especially the daily and periodal pubhcations, pour out literature, of all 
kinds, good, bad and indifferent, and for the hbrarian, all are facts, and 
he could with gentle persuation leave these matertals to the scholars 
to do ther best It is not for him to sit on judgement over facts; 
all materials are necessary materials; some to agree, many to 
disagree and some to correct. The social science librarian has to read 
and research for at least 2 to 3 hours a day; often before or after 
office hours, so that his concentration is not affected.’ This is a 
challenge And ts also an opportunity. It 1s this goodwill which will stand 
in good stead to build them hbrary, by the consumers of their services 
- the high and mighty who hold forth in quarter that matter. 


3.1 The human brain as Computer 


The quick thought would turn to a computer. | would plead for 
traditional brain work before turning to a computer, for three reasons 
(1) Computer is as good as we are; (i) tt cannot think, for us, unless 
we have told it to think as we say; and (ui) indian social science works 
can be built only by thinking LIBRARIANS. The newspapers and 
periodicals should have the first prionty in social science libraries. If we 
could collect the newspapers of our country, we would soon find, that 
75% of the matter ts repetitive; and the remining 25% requires 
venfication, and editing for use. This is an opportunity, for SSL so that 
the quality of publications my improve. if the SSL prepares the Index, 
the research scholars’ may seem to have their work done by the SSL. 
it ts not that easy; in a society where bibliographical service ıs available, 
the quality of social science research will improve because, every body 
will have access to source matenals, and copying / “hfung sombodys” 
wnting will become a thing of the past. Those who cannot face the 


121 


new challenge of qualitative research will learn to face it. That டி how 
research in reputed universities in the world, has improved. The 
computer helps the SSL to do what research scholars now try to do 
with inadequate success, and stop at that. Computers would come in 
after, the SSL has designed the format and use for the computers. For 
the present the SSL ts by himself a working computer. 


3.2 Intellectual history of Tamil Nadu 


The world has seen the age of Miltary History, and called 
Alexander and Hiltar, the conquerors of all times, as great men. They 
tamed both nature and fellow man. Later came the histones of 
Monarchs as conquerors and rulers. The priests and men of religion 
dominated an era of human history. Now, the intellectual history of 
the world டி in the making. If Tamilnadu ts to play its rightful role we 
need to study the evolution, collection, role and functions of social 
science libraries m Tamil Nadu A collection of lists of scholars, 
institutions, firms, etc., which enabled the society to function is required 
as micro-history of cities. It is difficult to define an “intellectual” One 
need not be graduate of the “approved” academic institutions to 
become an intellectual, many are self taught, often better skilled 
Hence, the SSL may attempt level and district wise DIRECTORY 
INSTITUTIONS. This will help them to make a checklist of names for 
"A CONCISE DICTIONARY OF LOCAL BIOGRAPHY" * Recently Oxford 
University brought out "THE CONCISE DICTIONARY OF NATIONAL 
BIOGRAPHY 1901-1970" Historians would soon realise that not many 
names in it would endure; and many men of action are not included 
in it. Very often, the world-wide "Who டி Who" ts a local view finder 
of the country in which ıt டி produced. SSL could band themselves to 
buy a few copies of the so called World Literature and develop on them 
for filling m data and biography not found therein and inspire scholars 
to work with them. Almost ten years back” WORLD DICTIONARIES IN 
PRINT, 1983, listed the dictionaries subject-wise, country wise and 
language wise Since it was having the imprint of the prestigious : R.R. 
BOWKER COMPANY, New York and London, | foundly looked into tt 
to find the name of our revered Scholar, thinker and Lexicographer Dr. 
A. Chidambaranathan Chettiar. Under the leaders neither "Chettiar", ncr 
*Chidambaranathan”, | found the entry of his reputed dictionary. By 
1983, we all know that his English-Tamil Dictionary, with foreword by 
the great Vice Chancellor Dr. A Lakshmanaswam Mudaltar, has 
become the prestigious best seller among the Unversity of Madras 
Publications. My shock, not to find any entry was compounded by 
sadness, that the only entries under "TAMIL" in Language Index are the 


122 


only five following . (1) Glossary of Linguistics N. Arunabharathi. Tamil 
Nuulagam. (n) Health and Culture in a South Indian Village C.M 
Mathews. Orient BK Dist (m) Russko-Tamil Skii Slover. M S. Andronov 
(Pub by Sov Entsiklopedua) Four Continent (iv) Tamil Dictionaries. 
A. Dhamotharan. Steiner Verlag. (v) Tamil English, English- Tamil 
Dictionary. M. Winslow Heinman. Neither wide use nor the test of 
time, seems to be the criterian for such listing. Professor Vatyapurt 
Pillars TAMIL LEXICAN found in most libranans of the world, 1s not 
listed This gives the opportunity to our social science bibliographers 
an opportunity, to produce, Addenda, Corrections, and New 
Dictionaries. Nearly 200 entries in Swedish, 60 entries in Turkish, and 
over 1500 entries under Spanish, should awaken us to the need to 
learn more languages, and to bring out dual-language dictionaries for 
the use of Tamilnadu scholars who wish to become global players. The 


world ıs becoming a Clobal-village, and we cannot be villagers of the 
old connotation. 


4.0 FINANCE FOR SOCIAL SCIENCE LIBRARIES 


The New World, which ts moving towards world government, 
opens opportunities for non-governmental agencies to play an 
increasing role im research and higher education.’ A project report 
generates demand; it takes time to find a buyer of a project; and in 
due course, the better of the lot, gets funded. And nothing succeeds 
as success. We need project reports which depend on CIRCULATING 
CAPITAL rather than annual grants Many of the reference works, have 
long term selling prospects, and revisions, are essential. The success 
of the Oxford University Press ts attributable to the Capital it obtaining 
monopoly publication of the authorised version of the Bible, and the 
Oxford Colleges have bigger libraries,” than many unrersities, because, 
each has a benefactor who endows it with a forutune. We too have 
a great foundation like the Pachatyappa’s, but for reasons, not quite 
clear, Indian educational endowments, are not cost-effective, of 
cost-benefit oriented as yet. The academicians and hbrarians can play 
a major role m attracting non-governmental resources, with 


autonomous control mechanisms to promote reference works, and 
subject hbranes. 


5.0 SUBJECT OR PERSON BASED LIBRARIES 


Britain, and the USA are among the front ranking countnes in 
maintaining such libranes.® There ts the Marshall Library for Economic, 
Shaw Library, British Library of Economics and Political Science, which 
inspired great Indian leaders like Pandit Jawaharial Nehru, Law Libraries. 


123 


More than money, the availability of a Trust or Foundation which will 
take care of life time possessions and collected work of great scholars 
is the desiderats of the day The First Finance Mintster of India after 
independence was Dr. Sir. RK Shanmugam Chettiar Many in the city 
of Madras helped the foundation of the Indian National Congress, in 
1885. Great Social movements of the 19th and 20th century were 
effective on account of the leadership of thinkers and men of action 
Thew writings, manuscripts, tape records, could not be preserved for 
want of a reliable and financially sound and administratively effective 
non-governmental agencies This டி the time, to plant such bodies. 


6.0 CULTURAL AND SOCIAL ASPECTS 


There was time, when admission to the Certificate Course in 
Librarianship, was as rare as going to the moon And now degree 
courses are open to those who can seek, t Hence manpower, for 
manning social science libraries, may not pose a problem. But our 
educational culture has not recognised the role of மாகா, in the 
preparation of the time-table It டி not unusual to find social science 
students reading in the library for over 8 hours a day, and not attending 
more than a dozen lectures of eminent dons, a week, for many 
graduate scholars in reputed universities. Long ago Carlyle said: 
University டி a collection of books The day டி not far when we would 
move in that direction; or else the world of achievement would move 
away from us. | wish the Librarian of Tami Nadu to become Model 
hbranans of the world. 


REFERENCES 

1. Encyclopedia International Lexicon Publication, New York, 1980. 

2. SHANMUGASUNDARAM, Vedagm: Higher Education in the 
University of Madras, 1957/58-1982/83 (Madras, 1982). 

3. Unrverstties Handbook, 1989, (New Delhi, 1989) p. 1224. 

4 OUP. The Dictionary of National Biography, 1901- 1970. (Oxford, 


1982) 
5. BOWKER, RR. World Dictionaries in Print 1983 (New York, 1983). 


6. Mayhew, LB. The Carnegie Commussion on Higher Education 

(Washington, 1973). 

Chamber’s Encyclopaedia, Vol. Iii (London, 1955). 

THE BRAND COMMISSION PAPERS, (SIDI, The Hague, 1979) 

LASKI, HJ. The Grammer of Politics, (London, 1956) 

10. BHAGWATHI, J. The Economics of Under developed Countnes, 
(London, 1966). 


DON 


உங்கள்‌ நூலகர்‌ பா. கலியாணசுந்தரம்‌ 
வே. சங்கரநாராயணன, எம்‌.ஏபிடி 


நூலகர்‌ திரு. பா. கல்யாணசுந்தரம்‌ M.A. (Litt); M.A (His); 
M.A.(G.T); B.Lib Sc, DGT; DR.T; DMT], F&CW., DS. நூலகர்‌, 
குமரகுரு கலைக்கல்லூரி, ஸ்ரீவைகுண்டம்‌, அனைத்து நாட்டு 
குழந்தைகள்‌ நல்வாழ்வு நிறுவனர்‌ அவர்களைப்‌ பற்றி நீங்கள்‌ பல 
விஷயங்கள்‌ அறிந்திருப்பீர்கள்‌. அவருடன்‌ பலவருடங்கள்‌ ஒன்றாக 
பணி செய்தவன்‌ என்கிற முறையிலும்‌ பல அண்டுகளாக அவர்‌ 
செய்துவரும்‌ பணிகளை கவனித்து வருபவன்‌ என்ற வகையிலும்‌ 
அவரைப்‌ பற்றிய மேலும்‌ அரிம செய்திகளை உங்களுக்கு எடுத்துக்‌ 
கூறுவதில்‌ பெரிதும்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. அவர்‌ இப்போது 
Arua rnd குழந்தைகளுக்கான வெள்ள நிவாரண. பணியில்‌ 
நீங்கள்‌ அனைவரும்‌ அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க 
வேண்டும்‌ என்பதே அவர்‌ பற்றி எழுதும்‌ இந்த அறிமுகக்‌ கடிதத்தின்‌ 
காரணமாம்‌. 


திரு. கலியாண சுந்தரம்‌ கல்லூரியில்‌ காலடி எடுத்து வைத்த 
அந்த 77 வயதிலேயே தனது சமூகப்‌ பணியைத்‌ தொடங்கினார்‌. 
தனது கிராமத்திலுள்ள குழந்தைகள்‌ அனைவரும்‌ படிப்பதற்காக 
1957ல்‌ நடராச நகர்‌ இளையோர்‌ சங்கத்தைத்‌ தொடங்கினார்‌. 
இதன்‌ உறுப்பினர்கள்‌ அனைவரும்‌ தொடக்க, நடுநிலை, 
உயர்நிலைப்‌ பள்ளி மாணவ மாணவிகளே. சங்கத்தின்‌ நிர்வாகப்‌ 
பொறுப்பில்‌ இருந்தவர்களும்‌ இவர்களே. பெரியவர்கள்‌ யாரும்‌ 
இதில்‌ அங்கம்‌ வகிக்கவில்லை. திரு. பா. கலியாணசுந்தரம்‌ 
நிறுவனராகவும்‌ ஆலோசகராகவும்‌ இருந்தார்‌. குழந்தைகளின்‌ கல்வி 
மேம்பாட்டிற்கு மட்டுமின்றி பேச்சு, கட்டுரை, கலை விளையாட்டு 
ஆகியவற்றிலும்‌ பயிற்சியளிக்கப்பட்டது. சாலை, குடிநீர்‌, 
கடைகள்‌, மின்சாரம்‌, பள்ளி இல்லாத அந்தக்‌ கிராமத்தில்‌ இதன்‌ 
பணிகள்‌ பலராலும்‌ பாராட்டப்பட்டன. சங்கத்தின்‌ சார்பில்‌ 
1963ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ முதல்‌ தேதியன்று சென்னை மெரீனா 





* தமிழ்ப்பேராசிரியிடி ஸ்ரீவைகுண்டம்‌ 


125 


கடற்கரையில்‌ அன்றைய முதல்வர்‌ திருகாமராசரிடம்‌ தேசீய 
பாதுகாப்பு நிதியாக தங்கம்‌ வழங்கியது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாம்‌ 
அதையடுத்து 2 மாதத்திற்குள்ளாக இந்தியப்‌ பிரதமர்‌ திரு. 
ஜவஹர்லால்‌ நேருவிடம்‌ மாணவர்கள்‌ சார்பில்‌ பாதுகாப்பு நிதி 
வழங்கப்பட்டபோது சென்னை அனைத்து கல்லூரி, 
பல்கலைக்கழக மாணவர்கள்‌ பிரதிநிதிக்‌ குழுவின்‌ தலைவராக 
திரு. கலியாணசுந்தரம்‌ அவர்கள்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பட்டார்‌. தனது 
பங்காக 4 பவுன்‌ வழங்கினார்‌. 


1965ல்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழக மாணவராக 
இருந்தபோது தான்‌ இப்போது பிரபலமாக உள்ள அனைத்து 
நாட்டு குழந்தைகள்‌ நல்வாழ்வு நிறுவனத்தை உருவாக்கினார்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ படித்த இந்தியாவில்‌ பல்வேறு 
மாநிலங்களைச்‌ சேர்ந்த மாணவர்களை மட்டுமல்லாது 
காமன்வெல்த்‌ நாடுகளிலிருந்து இங்கு பயின்ற மாணவர்களையும்‌ 
இணைத்து இந்த அமைப்பை உருவாக்கினார்‌ சென்னைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்தைச்‌ சுற்றியிருந்த குடிசை வாழ்பகுதி மக்களின்‌ 
குழந்தைகளின்‌ சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்கு இது 
உழைத்தது. அன்றைய ஆளுநரால்‌ இப்பணிகள்‌ 
பாராட்டப்பட்டன. 


கால்‌ நூற்றாண்டிற்கும்‌ மேலாக பொதுவாக குழந்தைகள்‌ 
நலனுக்கும்‌ சிறப்பாக ஏழைக்‌ குழந்தைகள்‌ கல்வி மேம்பாட்டிற்கும்‌ 
குறிப்பாக ஆதரவற்ற குழந்தைகள்‌ நல்வாழ்வுக்கும்‌ இது பல 
பாராட்டத்தக்க பணிகளைச்‌ செய்து வருகின்றது. இதற்கு 
பொதுமக்கள்‌ ஆதரவும்‌, மாணவர்களின்‌ செயல்திறனும்‌ 
மட்டுமின்றி திரு. கலியாணசந்தரத்தின்‌ சீரிய தலைமையும்‌ 
காரணமாம்‌. நான்‌ அவரிடம்‌ கண்ட சில விசேஷ குணநலன்களை 
இங்கு குறிப்பிட விரும்புகிறேன்‌. 


வெற்றி 
இளங்கலை வகுப்பில்‌ 3 ஆண்டுகளும்‌ தோல்வியுற்றதை சொல்லத்‌ 
தயங்குவதே இல்லை. தோல்வியில்‌ துவழாத இந்த 
விடாமுயற்சிதான்‌ இந்த வெற்றிகளுக்கெல்லாம்‌ காரணம்‌. 
சாதாரண உயர்நிலைப்‌ பள்ளி ஆசிரியனாகிய நான்‌ கல்லூரிப்‌ 


126 


பேராசிரியர்‌ ஆசு முடியும்‌ என்பதற்கு ஆக்க பூர்வமான 
உதவிகளையும்‌ ஊக்கத்தையும்‌ கொடுத்தவர்‌ இவரே சுமார்‌ 40 
ஆண்டுகாலம்‌ கல்விக்காக இவர்‌ செலவழித்தார்‌ என்பது 
வியப்பிற்குரியதன்றோ. இப்போது கூட இடையராத பொதுப்‌ 
பணிக்கு இடையிலும்‌ இவர்‌ எதையாவது படித்துக்கொண்டே 
இருப்பார்‌. i 

எதையும்‌ செம்மையாக செய்ய வேண்டும்‌, சாதனை படைக்க 
வேண்டும்‌ என்ற இவரது பண்பிற்கு மிகச்‌ சிறந்த எடுத்துக்காட்டு 
நூலகத்‌ துறையில்‌ இவரின்‌ அரிய கண்டுபிடிப்பு இருபெரும்‌ 
மூறைகளை இணைத்து இவர்‌ உருவாக்கிய நூலக நூற்பட்டி ஓர்‌ 
அரிய முயற்சி. இதைத்‌ தயாரிக்க இவருக்கு ஆறு மாத காலம்‌ 
ஆயிற்று. இந்த ஆறுமாத காலத்தில்‌ தனது சொந்த ஊருக்கு 
மட்டுமல்ல, அருகிலுள்ள ஸ்ரீவைகுண்டத்திற்கும்‌ ஒரு நாள்கூட 
செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரவும்‌ பகலும்‌ 
கல்லூரியிலேயே தங்கி இந்நூலினை உருவாக்கினார்‌. இதற்கு 
பலன்‌ இல்லாது போகுமா?” மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
இது மிகச்‌ சிறந்த ஆராய்ச்சி நூல்‌ என்று ஏற்றுக்கொண்ட துடன்‌ 
இது மேலும்‌ பல சிறப்பிற்கும்‌, பாராட்டிற்கும்‌ தகுதியானது எனப்‌ 
பரிந்துரை செய்து அமெரிக்காவில்‌ கன்னக்டிக்கட்‌ மாநிலத்தில்‌ நியூ 
ஹேவன்‌ என்னும்‌ இடத்தில்‌ உள்ள ஏல்‌ பல்கலைக்‌ கழத்திற்கு 
அனுப்பியுள்ள து. 

நல்ல காரியங்களை புதிய வழிகளில்‌ துணிந்து செய்யும்போது 
பிறர்‌ ஏளனம்‌ கண்டு கவலைப்படுவதே இல்லை நேரு நூற்றாண்டு 
விழா சமயத்தில்‌ குழந்தைகளுக்காக நூலகம்‌, பூங்கா, மருத்துவ 
முகாம்‌, ஆதரவற்ற குழந்தைகளுக்கும்‌: இல்லத்திற்கும்‌ 
தேவையானதைச்‌ செய்வது, பள்ளிச்‌ சீரமைப்பு ஆகிய பணிகளை 
ஒரு ரூபாய்‌ திட்டத்தில்‌' நிறைவேற்ற முயன்றபோது இது எப்படி 
நடக்கும்‌ என ஏளனம்‌ செய்தனர்‌. ஆனால்‌ இவர்‌ கருமமே 
கண்ணாக இருந்தார்‌. திட்டங்கள்‌ அனைத்தும்‌ மகத்தான வெற்றி 
பெற்றன. பள்ளி சீரமைப்பு இன்று மாவட்ட எல்லையையும்‌ 
தாண்டிச்‌ செல்கின்றது. மக்களின்‌ மகத்தான குறிப்பாக 
தாய்மார்களின்‌ முழு ஒத்துழைப்பு இத்திட்டத்திற்குக்‌ கிடைத்தது. 
இது ஒரு அமைதிப்‌ புரட்சி' என்று அகில இந்திய வானொலி 
வர்ணித்தது முற்றிலும்‌ சரியானதே. 

எளிமையில்‌ இவர்போல்‌ நான்‌ கண்டதே இல்லை. 
ரூ. 8000/-க்கு மேல்‌ சம்பளம்‌ வாங்கினாலும்‌ ரூ.600/- சம்பளம்‌ 


127 


வாங்கும்‌ ஊழியன்‌ ஒருவன்‌ பயன்படுத்தும்‌ பொருட்கள்‌ தவிர 
வேறு எதையும்‌ பயன்படுத்துவதில்லை. ஏழைகள்‌ கஷ்டங்களை 
பூரணமாக அறிய இவர்‌ கைக்கொண்ட பல சோதனைகள்‌ என்னை 
திகைக்க வைத்தன. 5 ஆண்டுகள்‌ பரிபூரண ஏழை வாழ்வு தாமே 
வாழ்ந்து பார்த்தார்‌. சில நாட்கள்‌ பட்டினி; பல நாட்கள்‌-குடிசை; 
கடைசி மூன்று ஆண்டுகள்‌ நடைபாதை வாசியாகவே வசித்தார்‌. 
இதனால்தான்‌ இன்று நூலகத்திலோ, வீட்டிலோ ஒரு மின்‌ விசிறி 
கூட பயன்படுத்தாமல்‌ இவரால்‌ வாழ முடிகின்றது. 


ஒரு சமூக ஊழியர்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ எந்த விதத்திலும்‌ 
தனக்காக எதுவும்‌ சேர்த்துக்‌ கொள்ளாமல்‌ பறவைகள்‌ போல்‌ வாழ 
வேண்டும்‌ என்று அடிக்கடி கூறுவார்‌. லட்சியங்களை சொல்வது 
எளிது. ஆனால்‌ நடைமுறைப்படுத்துவது கடினம்‌. சொல்லும்‌ 
செயலும்‌ ஒன்றான கலியாணசுந்தரம்‌ தனது கொள்கைகளை 
நிறைவேற்ற அடுக்கடுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்‌ 
அவை ஒன்றா, இரண்டா! 


திருமணம்‌ பரிபூரண எளிமைக்கும்‌, தூய சேவை 
வாழ்க்கைக்கும்‌ வேலி என்று அதனை தியாகம்‌ செய்தார்‌. பாகப்‌ 
பிரிவினையில்‌ மரபாகத்‌ தனக்கு கிடைத்த நிலம்‌, வீடு, மனை, நகை, 
பணம்‌ மற்றும்‌ வீட்டுப்‌ பொருட்கள்‌ அனைத்தையும்‌ (மதிப்பு ரூ.3 
V2 லட்சம்‌) தானம்‌ கொடுத்து விட்பார்‌. 30 ஆண்டுகளாக 
வேலைபார்த்து வரும்‌ அவர்‌ இன்றுவரை சல்லிக்காசு கூட 
சேர்த்துக்‌ கொள்ளவில்லை அவர்‌ வாங்கும்‌ சம்பளத்திற்கு ரூ. 
10,000-க்கு மேல்‌ வருமான வரி செலுத்த வேண்டும்‌ இதைத்‌ தவிர்க்க 
எல்லோரும்‌ தேசிய சேமிப்பு பத்திரங்களிலும்‌ மற்றும்‌ இன்சூரன்ஸ்‌ 
போன்றவற்றிலும்‌ முதலீடு செய்வர்‌. அனால்‌ கலியாணசுந்தரம்‌ 
கொண்ட கொள்கைக்காக வருமான வரியை முழுதும்‌ 
செலுத்துவாரே தவிர அதைத்‌ குறைக்க எவ்வித சேமிப்பிலும்‌ 
முதலீடு செய்வதில்லை. வருங்கால வைப்புநிதி கூட பிடித்தம்‌ 
செய்யக்கூடாது என்று நிர்வாகத்துடன்‌ மோதியவர்‌ அல்லவா! 

உடல்‌ மண்ணிற்கு, உயிர்‌ ஏதாவது ஒரு லட்சியத்திற்கு என்று 
மூழங்குவர்‌. ஆனால்‌ திரு. கலியாணசுந்தரமோ தன்‌ கண்களை 
மட்டுமின்றி தன்‌ உடலையே மருத்துவக்‌ கல்லூரிக்கு தானமாக 
எழுதி வைத்திருப்பவர்‌ இன்னும்‌ தானம்‌ செய்ய வேறு என்னதான்‌ 
இருக்கின்றது. 


128 


35 ஆண்டுகளாக இடைவிடாது குழந்தைகள்‌ நலனுக்காக 
உழைத்துவரும்‌ இவர்‌ அடக்கமே உருவானவர்‌. தனது செயல்கள்‌ 
எதையும்‌ வெளியில்‌ சொல்லாதவர்‌. ஆனால்‌ 1990 ஏப்ரலில்‌ தனது 
சம்பள நிலுவைத்‌ தொகை 1.11 லட்சத்தை ஆதரவற்ற குழந்தைகள்‌ 
கல்விக்கு அளித்தபோது தான்‌ இவர்‌ வெளியுலகிற்கு தெரிய 
வந்தார்‌ இந்தியாவில்‌ சீ லட்சம்‌ பல்கலைக்கழக கல்லூரி 
ஆசிரியர்களில்‌ இவர்‌ ஒருவரே இக்காரியத்தைச்‌ செய்ததால்‌ 
அனைத்துப்‌ பத்திரிக்கைகளிலும்‌ இச்செய்தி வெளியான து. 

இதேபோல்‌ முன்கூட்டியே ஓய்வுபெறும்‌ தங்கத்‌ திட்டத்தை 
(Golden Handshake) அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அரசு 
ஆணை வெளிவந்தால்‌ இன்னும்‌ 8 ஆண்டுகள்‌ பணிசெய்யும்‌ 
வாய்ப்பு இருந்தாலும்‌ உடனடியாக வேலையிலிருந்து ஓய்வு பெற்று 
அதன்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ ரூ.70 லட்சத்தை குழந்தைகள்‌ நலனுக்காக 
அறக்கட்டளையாக நிறுவ இப்போதே 10 பேர்‌ கொண்ட குழுவை 
நியமித்துள்ளார்‌. அந்தக்‌ குழுவில்‌ அவர்‌ இல்லை மத்திய அரசு, 
அதன்‌ சார்பு நிறுவனங்கள்‌, அதன்‌ உதவி பெறும்‌ ஊதியம்‌ வாங்கும்‌ 
சுமார்‌ ஒரு கோடி பேரில்‌ திரு கலியாணசுந்தரம்‌ தான்‌ இவ்வாறு 
அளிப்பதை அதிகாரப்‌ பூர்வமாக அறிவித்துள்ளார்‌. இப்படிப்‌ 
பட்ட இவரை எல்லா பத்திரிக்கைகளும்‌ பாராட்டுவதில்‌ என்ன 
வியப்புள்ளது 

சமீபத்தில்‌ தென்‌ மாவட்டங்களில்‌ பெய்த பெருமழை வரலாறு 
காணாதது இதில்‌ குழந்தைகள்‌ எவ்வாறு பாதிக்கப்பட்டனர்‌. 
இதுதான்‌ கலியாணசுந்தரத்தின்‌ கவலை. வெள்ளத்தில்‌; 


7) கட்டிடம்‌ இடிந்து காயம்பட்ட குழந்தைகள்‌ 

2) உயிரிழந்த குழந்தைகள்‌ 

3) பெற்றோரை இழந்த குழந்தைகள்‌ 

4) உடைகள்‌, பள்ளிப்‌ பொருட்களை இழந்த குழந்தைகள்‌ 

5) குழந்தைகள்‌ படிக்கும்‌ பள்ளிக்கு ஏற்பட்ட சேதங்கள்‌ 

இவைகளை சர்வே செய்தார்‌ அவர்‌. வெள்ளத்தால்‌ 
பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முழு நிவாரணம்‌ அளிக்க ரூ. 5 
லட்சம்‌ தேவை என்பதை கண்டார்‌. உடனே செயலில்‌ 
இறங்கிவிட்டார்‌. முதலில்‌ பொதுமக்களிடம்‌ உதவி கேட்குமுன்‌ 
தன்னால்‌ முடிந்ததைச்‌ செய்யும்‌ தனது வழக்கப்படி ரூ.12,000/- 


129 


நன்கொடையளித்தார்‌. தனது பொங்கல்‌ போனசையும்‌ அடுத்து 
அளித்தார்‌. மக்களிடம்‌ ரூபாய்‌ மட்டுமின்றி குழந்தைகளுக்குப்‌ 
பயன்படும்‌ உடைகள்‌ மற்றும்‌ பள்ளிக்குப்‌ பயன்படும்‌ 
பொருட்களையும்‌ பெற்றுக்‌ கொள்கிறார்‌. 


தனது கல்லூரியின்‌ பெயரை இந்தியா முழுவதும்‌ தெரியச்‌ 
செய்வதற்கு இந்தியாவிலேயே தலைச்சிறந்த குழந்தைகள்‌ 
நூலகத்தையே உருவாக்கியவர்க்கு, மாணவ மாணவிகள்‌ 
நலனுக்காக, குழந்தைகள்‌ நலனுக்காக, தன்‌ வாழ்வையே தியாகம்‌ 
செய்தவர்க்கு நீங்கள்‌ அளிக்கும்‌ உண்மையான பாராட்டு என்பது 
அவரின்‌ குழந்தைகளுக்கான வெள்ள நிவாரணப்‌ பணிகளுக்கு 
ஆதரவு கொடுப்பதாக தானே இருக்க முடியும்‌. அதை உடனே 
அனைவரும்‌ செய்ய அன்போடு வேண்டுகிறேன்‌. 





130 
APPENDIX 


THE CHAIRMAN AND MEMBERS OF THE ORGANISING COMMITTEE 
cordially invite you to the inaugufatian:aP the ~~~ 
Ist TAMILNADU LIBRARY CONFERENCE - 1993 
by 


Hon’ble Sedapatti R. MUTHIAH, M.Sc., 
Speaker, Tamilnadu Legislative Assembly 


at 3.00 p.m on Friday the 12th March ‘93 
at the Senate Hall (F.50), University Centenary Buildings, Madras - 5 


Prof. Dr. S. SATHIKH 
Vice Chancelfor, University of Madras 
will deliver the presidential address 
Prof. Dr. S.V. CHITTIBABU 


Vice Chairman, Tamilnadu State Council for Higher Education 
will deliver the Keynote Address 


Prof. Dr. P. GOVINDARAJULU 
Registrar, University of Madras 


will release the Seminar Volume 


Dr. Nalli. C. Kuppuswami Chetty 
will receive the First Copy 


Programme 

Invocation Release of Conference Seminar Volume 
Prof. P. GOVINDARAJULU 

Welcome Address Registrar, Unwersity of Madras 

MR. MUTHUSWAMI 
First Copy Recerer 

Organising Secretary Dr. Nalli C Kuppuswamichetty 

Chairman’s Address 

Prof. S. SATHIKH Keynote Address 


Vice Chancellor, University af Madras Prof, SV. CHITTIBABU 
Vice-Chairman, Tamilnadu State Council 


Inauguration of the Conference for Higher Education 
Dr S.R Ranganathan Awards Presentation 
Prize Distribution to College Students Vote of Thanks : R. Vengan 


Hon'ble Sedapatti R MUTHIAH 
Speaker, Tamilnadu Legislative Assembly Natonal Anthem 


131 


Ist TAMILNADU LIBRARY CONFERENCE 1993 


SEMINAR INAUGURATION 
Theme "LIBRARIAN : A SCHOLAR" 


10 am. on 13th March ’93 at F.50 Senate Hall 
University of Madras 


Thirumigu S. SRIPAL, |.P.S. 


Dwector General of Police, Tamilnadu 


has kindly consented to deliver the Inaugural Address 


Prof. Dr. Pon. KOTHANDARAMAN 


Professor of Tami Literature, University of Madras 


will preside over the Inaugural session 


Prof. Dr. T.R. BALAKRISHNAN, M.Sc., B.Ed., Ph.D. 
Syndicate Member & Convenor Library Committee 


Prof. Dr. PARVATHIRAJAN, M.Sc., Ph.D. 
Principal, Quaid-E- Milleth Govt. Arts College for Women 
Syndicate Member, University of Madras 


will felicitate the Seminar Sessions 


SEMINAR : i Session - 10.00 a.m. to 11.30 am 
H Session - 11.45 a.m. to 1.00 p.m. 
பப Session - 2.00 p.m. to 3.30 p.m. 
IV Session - 3.45 p.m. to 5.00 p.m. 
Validictory function - 5.30 p.m. 


Villu Patti’ - by Kalaimamani SUBBU ARUMUGAM & Party - 630 p.m. 


TAMILNADU L 


132 
IBRARY CONFERENCE 1993 


12 - 13, March, 93 at University of Madras 
ORGANISING COMMITTEE 


PATRON 
CHAIRMAN 
VICE CHAIRMAN 


DONOR 
ADVISORS 


SECRETARY 
JOINT SECRETARY 


MEMBERS 


Prof. Dr. S. SATHIKH 

Dr. P. GOVINDARAJULU 

G. RANGANATHAN, M.A., M.Ed. 
Director of Public Libraries, Govt. of 
Tamilnadu 


Dr. Nalli C. KUPPUSWAMI CHETTY 
Prof. Dr. KS. Raghavan 


Prof. P. Sankaralingam 
Dr. Manorama Srinath 


M. MUTHUSWAMI, M.A., B.Lib. Sc. 
R. VENGAN, M.Sc, M.L.IS. 
Dy. tibranan, 1.1.T. Madras 


C. SRINATH, M.A., M.LES. 
Librartan-in-charge 


N ARUMUGAM, M.A, M LIS., M.Phil. Madras Umversity Library 


Librartan, Gandhigram 
Rural Unversity 

Dr T PADMANABHAN 
Director of Library 
Tami University 


P RAJAGOPALAN, M.A, M.LLS. 
S PALANI, M.A., M LIS. 

CN. THILAGAVATHI, MA, M.LLS 
V SESHADRi, MA, B Lib.Sc. 


V. MOHANDASS MURUGESAN, B Com., C RAJESWARI, M.A, M.LLS 


B Lib Sc 
Dy Director of Public Libranes 


MK. JAGADISH 
Dy Director, USIS Library 


A. KALIAMMAL M A., M Li.S., 
Bharathidasan University 


5. GANESAN, MA, MLLS. 

உ MALLIKESWARI, MA, M.LES. 

KAMALA KALYANASUNDARAM, M.A., 
M.Phil. MLS 

V.S. KALAISELVI, M.A, MLIS. 


M CHIDAMBARAM, MA., 8.Lib.Sc. M CHANDRA, M.A, BLES. 


College Lbsanan 


P. NEELA, M.A., M LIS. 


S. YASINKHAN JINNAH, M.A, MLAS P. BELLA QUEENIE, M.A, M.LLS. 


College Librarian 
D MYTHIL, MA, MLLS. 


K CANESAN, M A, M.LLS., B. 


COORDINATORS 


A. TAMILSELVI, M.A, M.Ub.Se. 
Ed. S AMBICA, MA, MLIS. 
M.K. ELUMALAI, M.A, B.lib.Sc. 
VASANTHA JOTHI, M.A, M.LI.S. 
S. PACHAIYAPPAN, M.A., B.LI.S. 


133 


QUOTABLE QUOTES 


« “tibrary service would keep educated people 
coritinually educated" 


A well equipped library is the most valuable possession 
of any Nation 


The thowghts contained in a great book lived for ever 


library service is a social service 


Libraries being depositories of Ancient knowledge and 
seed beds of New knowledge 


It is the function of Libraries and Librarians to make 


people read the right type of books so as to enable 
them to develop taste 


Books are a gift of thought ! 
Reading maketh a full man ! 


* National that Reads, Leads ! 





